GOVERNMENIAN 


OF 


MADRAS 


3 


MADRAS COVERNMENT ORIENTAL SERIES 


No. VI 


KONGADESA RAJAKKAL 


கொங்கதேச இராசாக்கள் 


Madras Government Oriental Series 


Published under the authority of 

the Government of Madras 


General Editor : 
T. CHANDRASEKHARAN , M.A. , L.T. , 
Curator , Govt . Oriental Manuscripts 

Library, Madra . 


No. VI 


கொங்கதேச இராசாக்கள் 


PRINTED AT 


THE KESARI PRINTING WORKS 

T NAGAR , MADRAS . 


KONGADĒSA RĀJĀKKAL 


1762 


Critically edited with Introduction 


BY 


C. M. Ramachandran Chettiar , B.A. , B.L : 

Advocate , Coimbatore 


GOVERNMENT ORIENTAL MUNUSORIPTS LIBRARY , MADRAS 


1950 


Price Rs . 1-8-0 


! 


.. 


INTRODUCTION 


The Government of Madras took up for consideration the question 
of publication of the various manuscripts in different languages on subjects 
like Philosophy , Medicine , Science etc. , early in May 1948. Important 
Manuscript Libraries in the Madras Presidency were requested to send a 
list of unpublished manuscripts with them for favour of being considered 
by the Government for publication . The Honorary Secretary of the 
Tanjore Maharaja Serfoji s Sarasvati Mahal Library , Tanjore, alone 
complied with this request. This list as well as a similar list of unpub 
lished manuscripts in the Government Oriental Manuscripts Library , 
Madras, were carefully examined and a tentative selection of manuscripts 
suitable for publication was made . The Government in their Memo 
randum No. 34913 / 48-10 , Education , dated 4-4-1949 constituted an export 
Committee with the Curator of the Government Oriental Manuscripts 
Library , Madras , as the Secretary , for the final selection of manuscripts 
suitable for printing and for estimating the cost of publication . The follow 
ing are the members of the Committee . 

1. Sri T. M. Narayanaswamy Pillai, M.A. , B.L. , 
2 . R. P. Sethu Pillai , B.A. , B.L. , 
3 . C. M. Ramachandra Chettiar , B.A. , B.L. , 
4 . R. Krishnamoorthy , (Kalki), 
5. Dr. N. Venkataramanayya , M.A. , Ph.D. , 
6. Sri M. Ramanuja Rao Naidu , M.A. L.T. , 
7 . V. Prabhakara Sastri, 
8 . N. Venkata Rao , M.A. , 
9 

H. Sesha Ayyangar , 
10 . Masthi Venkatesa Ayyangar , M.A. , 
11 . M. Mariappa Bhat , M.A. , L.T. , 
12. Dr. C. Achyuta Menon , B.A. , Ph.D. , 
13 . C. Kunhan Raja , M.A. , D. Phil . , 
14 . A. Sankaran , M.A. , Ph.D. , L.T. , 
15. Sri P. S. Rama Sastri , 
16, S. K. Ramanatha Sastri , 
17. Dr. M. Abdul Haq . , M.A., D. Phil , ( Oxon ) . 
18. Afzul - ul - Ulama Hakim Khadar Ahamed , 
19. Sri P. D. Joshi , 
20 . S. Gopalan , B.A. , B.L. , 

21 . T. Chandrasekharan M.A. , L.T. 
The members of the Committee formed into Sub - Committees for 
the various languages , Sanskrit, Tamil , Telugu , Kannada , Malayalam , 
Mahrathi and Islamic Languages . They met during the month of May 
1949. et Madras and at Tanjore to examine the manuscripts and make a 
selection . The recommendations of the Committee were accepted by the 


: 


Government in G. O. No. Mis . 2745 Education dated 31-8-1949 and they 
decided to call those publications as the Madras Government Oriental Serios , 
and appointed the Curator , Government Oriental Manuscripts Library , 
Madras , as the General Editor of the publications. The following 
manuscripts have been taken up for publication during the current year . 


" A " From the Government Oriental Manus 

cripts Library , Madras . 


TAMIL 
1. Kappal gāttiram . 
2. Anubhaya Vaidya Murai. 
3. Āttanakõlāhalam . 
4. Upadēśa Kandam . 
5. Cőlan Pūrya Pattayam . 
6. Konga Dēśa Rājā kkal . 
7 . givajnana Dipam . 
8. Sadāśiva Rūpam , with commentary . 


TELUGU 
1. Sangitaratnākaramu. 
2. Ausadha Yogamulu . 
3. Vaidya Nighantu . 
4. Dhanurvidyā Vilāsamu . 
5. Yöga Darśana Vişayamu . 
6. Khadga Lakșana giromani . 

SANSKRIT 
1. Vişanārāyaṇiyam . 
2. Bhargava Nadikā . 
- 3. Hariharacaturangam . 
4. Brahma Sūtra Vrtti Mitā kşarã . 
5. Nyāyasiddhanta Tattvājuſtam . 

MALAYALAM 
1. Garbha Cikitsa . 
2. a . Västulakṣaṇam . 

b . gilpaśāstram . 

c . ģilpa vişayam . 
3. Mabāsāram . 
4. Kanakkusāram . 
5. Kriyakramam . 


1 


KANNADA 
1. Lököpa kara . 
2. Rattamata . 
3. Diksåbödhe 
4. Aśyaśāstrain . 


5. a . Auşadhagalu . 

b. Vaidyavişaya . 
6 , Sangita Ratnākara . 
7. Süpaśāstra . 


1 


SLAMIC LANGUAGES 
1. Jamil - al - Ashya . 
2. Tibb - E - Faridi . 
3. Tahqiq - Al - Bubran . 
4. Safinat - Al -Najat. 


" B " From the Tanjore Maharaja Serfoji s 

Sarasvati Mahal Library , Tanjore . 


TAMIL 
1. Sarabhöndra Vaidya Murai . ( Diabetes ) . 
2 . -Do 

( Eyes ) . 
3. Agastiyar 200 
4. Konkaņarśarakku Vaippu . 
5. Tiruccitrambalakkovaiyar , with Padavurai. 
6. Kalacakram . 
7. Tālasamudram . 
8. Bharatanatya . 
9. a . Pandikela Vilāsa Nāțakam . 

b . Purūraya Cakravarti Nāta kam . 
c . Madana Sundara Vilāsa Näta kami. 
d . Percy Macqueen s Collection in the Madras Univer . 

sity Library on Folklore . 
10. Rāmayyan Ammānai . 
11. Tamil Padalkal including Pațținattār Venbā and 

Vannankal . 


TELUGU 
1. Kamanda kanitisaramu. 
2. Taladaśaprānapradipika. 
3. & . Raghunātha Nāyaka Abhyudayamu . 

b . Rājagopāla Vilasamu. 
4. Rāmāyanamu, by Katta Varadaraju. 


4 


MAHRATHI 
1. Natyaśāstra Sangraha . 
2.2. Book of Knowledge . 

b . Folk Songs . 
c . Dörā Darün Vēni Paddhati. 

d . Āśvāsa Catala Dumani . 
3. a . Pratāpasimhëndra Vijaya Prabandha . 
b . garabhəndra Tirthāvali 

. 


c . Layani . 
4. Dövēndra Kuravanji . 
5. Bhakta Vilās . 
6. Slöka Baddha Rāmāyana. 


SANSKRIT 
1. Aśvaśāstra with Tricolour illustrations . 
2. Räjamrgānka . 
3. Cikitśāmộtasāgara. 
4. Āyurvedamahodadhi. 
5. Gitagovinda Abhinaya . 
6. & . Colacampu . 

b . Sahendra Vilāsa . 
7. Dharmākūtam - Sundara Kānda . 
8. Jātakasāra 
9. Vişnuţattvanirnayavyākhyā. 
10. Sangita Darpana . 
11. Bijapallava 


It is hoped that the publication of most of the important manus . 
cripts will be completed within the next four years . 


Some of the manuscripts taken up for publication are represented 
by single copies in the Library and consequently the mistakes that are 
found in them could not be corrected by comparing them with other 
copies . The editors have , however , tried their best to suggest correct 
readings . The wrong readings are given in round brackets and correct 
readings have been suggested in square brackets . When different read . 
ings are found , they have been given in the foot notes except in the case 
of a few books in which the correct readings have been given in the foot 
note or incorporated in the text itself . 

The Government of Madras have to be thanked for financing the 
entire scheme of publication although there is a drive for economy in all 
the departments. My thanks are due to the members of the Expert 
Committee who spared no pains in selecting the manuscripts for publi 
cation . I have also to thank the various editors , who are experts in their 
own field , for readily consenting to edit the manuscripts and see them 
through the Press . The various Presses that have co - operated in printing 
the manuscripts in the best manner possible also deserve iny thanks for the 
patience exhibited by them in carrying out the corrections made in the 
proofs . 


The present edition is based on the following manuscripts : 

1. A paper mapuscript with the Government Oriental Manuscripts 
Library , bearing D. No. 3159 which is 127 x 74 inches in size consisting of 
68 pages having 20-30 lines in a page . It is written in Tamil characters. 

2. A palm - leaf manuscript with the Government Oriental Manus 
cripts Library, having D. No. 2726 which is 14 x 14 inches in size consisting 
of 134 pages having 4-6 lines on a page. This is in Tamil characters. 


3. A palm - leaf manuscript with the Government Oriental Manu 
scripts Library having D. No. 2741 which is 14.x 13 inches in size consist 
ing of 202 pages having 5 lines on a page . This is in Tamil characters . 


4. A paper 

manuscript with the Government Oriental 
Manuscripts Library , having 1 ) . No. 3158 which is 13 X 8 inches in size 
consisting of 48 pages having 25 lines on a page . It is in Tamil 
characters , 


These four manuscripts contain an accouut of the rulers of the 
Kongadēša . The years of their reign are given in the saka era . Valuable 
historical information about South Indian rulers is here given . 


Reference is to be made to the good work done by 
Sri V.R. Kalyanasundaram , Pandit of this Library for going through 
the proofs. 


Govt . Oriental Manuscripts 


T. CHANDRASEKHARAN , 

Curator 

and 
General Editor, Madras Govt. Oriental Series, 


Library , Madras - 5 . 


பதிப்புரை 

1. சரித நூல்கள் 
தமிழர்கள் புலமையைப் பெருமையாகப் பாராட்டினார்களே 
ஒழிய சரிதத்தைச் சிறப்பாகப் பாராட்டவில்லை . என்றாலும் சரிதத்தை 
முழுவதும் புறக்கணித்தார்கள் என்று சொல்வதற்கும் இல்லை . 
சரிதக் கலையிலும் ஆர்வம் இருந்தது . ஆதலால் தான் ஒரு அளவி 
லாகிலும் சரித நூல்களைத் தமிழில் காண்கிறோம் . 

சங்கத்தார் காலத்தில் புலவர்கள் தாங்கள் கண்ட செய்திகளை 
அழகிய பாடல்களாலே பாடி வைத்திருக்கின் றனர் . ஆனால் அவர் 
கள் சரித்திரக் கண் கொண்டு பாடவில்லை . புலமைக் கண் கொண்டு 
பாடினார்கள் . ஆகவே அப்பாடல்களில் புதைந்து கிடக்கும் சரித 
வரலாறுகளை மிக ஆராய்ச்சி செய்து தான் வெளியிட வேண்டி வரும் . 
அவ்வித ஆராய்ச்சி தற்போது நடந்து வருகிறது . அது கொண்டு 
சங்க காலத்துத் தமிழர் வரலாறு இப்போது ஒழுங்கு ஆக்கப்பட்டு 
வருகிறது . அது போலவே சமண , சைவ , வைணவ காலங்களின் 
வரலாறுகளும் அருமையான துதிப் பாடல்களின் இடையே புதைந்து 
கிடக்கின்றன . அவைகளும் இப்போது. ஆராய்ச்சி முறையில் எடுத்து 
வெளியிடப்பட்டு வருகின்றன . இனி சோழ பாண்டிய சாம்ராச்சிய 
மேம்பாட்டுக் காலங்களில் ஏற்பட்ட வரலாறோ கல் வெட்டு ஆதரவு 
களைக் கொண்டும் அக்காலத்துப் புலவர் பாடல்களிலிருந்தும் தொகுக் 
கப்பட்டு வருகின்றது . அக்காலத்தில் கலிங்கத்துப் பரணி , மூவர் 
உலா , திருத் தொண்டர் புராணம் முதலிய சில நூல்கள் அருமையாகத் 
தோன்றியிருக்கின்றன . அவைகள் சரித்திர ஆராய்ச்சிக்குப் பேருதவி 
செய்திருக்கின்றன . 

தமிழ் அரசுகள் போய் விஜய நகரம் போன்ற வெளி நாட்டு 
ஆட்சி ஏற்பட்ட பிறகு தமிழில் பெரு நூல்கள் தோன்ற வில்லை . சரித 
நூல்களும் குறைவே . 

ஆனால் நாட்டுப் பாடல்கள் பல தோன்றியிருக்கின்றன . அவை 
களில் கர்ணபரம்பரைக் கதைகளும் உண்மைச் சரிதங்களும் கலந்து 
இருக்கின்றன . அவைகளில் வெகு சிலவே அச்சாகி இருக்கின்றன . 
சிறப்பாக அம்மானைப் பாடல்கள் சரித்திர ஆராய்ச்சிக்குப் பயன்படும் . 
ஆங்கிலர் வந்தபிறகு சில அறிஞர்கள் நாட்டுச் சரிதங்களை அறிய 
வேண்டிப் பாடுபட்டு ஏட்டுப்பிரதிகளையும் கர்ண பரம்பரைகளையும் 
சேகரிக்கத் தொடங்கினர் . அப்பணியில் சில ஆங்கில உத்தியோகஸ் 
தர்கள் ஈடுபட்டார்கள் . அவர்கள் சேகரித்த பிரதிகள் சென்னை 
அரசாங்கத்துக் கையெழுத்து நூற்சாலையில் இருக்கின்றன . 

நாட்டு அரசர்களுடைய சரிதம் அறியவேண்டும் என்ற ஆசை 
பலருக்கும் இருந்திருக்கும் . அந்த வகையில் கர்ண பரம்பரைகளைக் 
கேட்டுச் சில நூல்கள் எழுதப்பட்டிருக்கலாம் . 


அவைகளில் 


பல 


கொ 


11 


உண்மையாக இருக்கின்றன . ஆனால் இடையிடையில் பல செய்திகள் 
விடுபட்டிருக்கலாம் . இவ்விதம் சேகரிக்கப்பட்ட நூல்கள் சில இருக் 
கின்றன . அவைகளை யார் எழுதினார்கள் எவ்வாறு எழுதினார்கள் 
என்று சொல்வதற்கு யாதொரு ஆதாரமும் கிடையாது . 

2. கொங்கு தேச ராசாக்கள் 
இப்பெயர் கொண்ட ஒரு பிரதி சென்னை அரசியல் கையெழுத்து 
நூற்சாலையில் இருக்கிறது. இது மேலே காட்டிய நூல் வகைகளில் 
ஒன்று . இதனைப் போலவே " பாண்டி மண்டல ராசாக்கள் போன்ற 
நூல்களும் உண்டு . " கொங்குதேச ராசாக்கள் என்ற நூல் அதன் பெய 
ருக்கு ஏற்றாற் போல் கொங்கு நாட்டில் ஆண்ட அரசர்களைப் பற்றிக் 
கூறுவது . இந்நூல் எப்பொழுது யாரால் எழுதப்பட்டது என்று கூற 
முடியாது . இதன் நடை சாதாரணமானது . பொதுமக்கள் எளிதில் 
அறிந்துகொள்ளக்கூடிய பேச்சுத் தமிழில் எழுதப்பட்டுள்ளது . ஆகவே 
அதனை எழுதியவர் ஒரு பெரும்புலவர் அல்ல . அரசியல் அலுவலில் 
வேலைசெய்யும் ஒரு கணக்குப்பிள்ளையாக வெகுவாக இருக்கக்கூடும் . 
தமிழ் நடை பார்த்தால் இருநூறு ஆண்டுகளின்போது நாட்டில் நடை 
பெற்ற ஒரு நடையாகத் தோன்றுகிறது . மேற்கில் இருந்து வந்த ஒரு 
வர் சரித்திரம் தெரிய வேண்டி விசாரித்து ஒரு கணக்கனைப் பிடித்து 
எழுதச் செய்திருக்கலாம் . 

நடை அவ்விதமாக இருந்த போதிலும் அதில் காணும் செய்தி 
கள் மிகவும் அருமையான தாக இருக்கின்றன . பல ஆலயச் சாசனங் 
களைப் பின்பற்றி வரிசையாகக் கோத்து எழுதியிருக்கும் தன்மை 
காணப்படுகிறது . ஆகவே இந்நூலுக்கு மூலகாரணமாக இருந்தவர் 
கள் மிகுந்த முயற்சி எடுத்துக்கொண்டு பல பொருட்களைச் சேகரித்துத் 
தொகுத்து எழுதியிருக்க வேண்டும் . ஒரு முறை படித்தாலே இந்தப் 
பெருமை இதில் இருக்கக் காணலாம் . 

வம்ச மூலங்களைக் குறிக்கும் போது புராணச் செய்திகளைச் 
சேர்த்தி யிருந்தாலும் சம்பவங்களைக் குறிக்கும்போது உண்மைகளைத் 
தெரிந்து கூறப்பட்டுள்ளது . இதனாலே இதனைப் பல சரித்திர அறிஞர் 
கள் ஒரு ஆதார நூலாக எடுத்து மேற்கோள் காட்டியுள்ளார்கள். 
இந்த வகையில் இந்நூலை ஒரு சிறந்த சரித்திர ஆதார நூலாகக் கருத 
வேண்டும் . 

3. - நடைப்போக்கு 
நூலின் தமிழ்நடை எளியது என்று குறித்தோம் . இரண்டு 
நூற்றாண்டுகளுக்கு முன்னர் நாட்டில் பேசும் தமிழில் நிரம்ப வட 
மொழிச் சொற்களை இட்டுப் பேசி வந்தார்கள் . பேசும் நடைக்கும் 
நூல் நடைக்கும் மிகுந்த வேற்றுமை இருந்தது . இதனை அக்காலத்து 
வசன நூலாகிய 

நூலாகிய ஆனந்தரங்க பிள்ளை எழுதிய தினசரிக் குறிப்பு 


iii 


நூலிலும் காணலாம் . வடமொழிச் சொற்கள் தழுவிய தமிழ் நடையில் 
இந்நூல் எழுதப்பட்டுள்ளது . வடமொழியோடு கன்னடச் சொற்களும் 
வங் துள்ளன . மேலும் செய்திகள் மிகவும் சுருக்கி எழுதப்பட்டுள்ளன . 
புராணக் கற்பனைக் கதைகளைப் போல அலங்காரப் பேச்சுக்களை 
இடை யிடையே புகுத்தி நூலை மிகப் பெரிதாக்க வில்லை . எடுத்துக் 
கொண்ட செய்திகள் மட்டும் தெளிவாகக் கூறப்பட்டுள்ளன . ஒரு 
அரசனுக்கும் அவன் பின் வந்தோருக்கும் உள்ள உறவு , பட்டம் 
பெற்ற நாள் , ஆண்ட ஆண்டுகள் , செய்த பணிகள் , தருமங்கள் , 
போர்கள் புகழ் தரும் செய்திகள் , குணங்கள் இவைகளை சிறப்பாகத் 
தெளிவாகத் கூறி மற்ற வெறுஞ் சொற்களை நீக்கி நூற்சுருக்கம் 
போன்று எழுதப்பட்டுள்ளது . 

நிரம்ப எழுத்துப் பிழைகளும் இலக்கணப் பிழைகளும் இருக்கின் 
றன . இவைகளை முதலில் எழுதினவன் செய்திருக்க முடியாது பின் 
னால் பெயர்த்து எழுதின ஏட்டு எழுத்தாளர்கள் செய்திருக்கவேண்டும் . 
ஆகவே அப்பிழைகள் கூடிய மட்டும் திருத்தம் செய்யப்பட்டன . 

4. செய்திப்போக்கு 
செய்திகள் - தெளிவாகக் கூறப்பட்டுள்ளது ஒன்று மட்டும் 
அல்ல . செய்திகளைச் சேகரித்து ஒழுங்கு படக் கூறியிருப்பதே ஒரு 
சிறப்பு ஆகும் . செய்திகளின் கால வரை நிர்ணயித்து அவைகள் ஆங் 
காங்கே குறிக்கப்பட்டுள்ளன . காலம் குறிக்கும்போது சாலிவாகன 
சகமே குறிக்கப்பட்டுள்ளது . இந்தச் செய்தி எவ்வாறு கிடைத்தது 
என்று ஐயுறலாம் . இந்நூல் எழுதும் காலத்தில் நாட்டில் முந்திய நூல் 
கள் இருந்திருக்க வேண்டும் . அவைகளை ஒட்டி இது எழுதியிருக்க 
வேண்டும் . ஆனால் அப்படிப் பட்ட நூல்கள் இருந்ததாக இப்போது 
தெரியவில்லை. - புராணக் கதைகளிலிருந்து இவைகள் எடுக்கப் 
பட்டிருத்தல் முடியாது . ஆகவே ஆதாரங்கள் எவை என்று ஆராய்தல் 
மிக்க பயன் தரும் . 
ஆலயங்களை ஒட்டிக் கல் வெட்டுக்களும் 

செப்பேடுகளும் 
நாட்டில் நிரம்ப இருந்தன . இப்போதும் இருக்கின்றன . இவைகளைக் 
கொண்டே இந்த நாளிலும் அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்து வருகிறார் 
கள் . அவ்விதச் சாசனங்கள் கொங்கு நாட்டிலும் கன்னட நாட்டிலும் 
நிரம்ப இருக்கின்றன . அவைகளைப் 

அவைகளைப் பிரதி எடுத்து ஆராய்ந்து 
தொகுத்து இந் நூலுக்குச் செய்திகளையும் காலக் குறிப்புக்களையும் 
தேடியிருக்க வேண்டும் . பெரும் பான்மையாக இந்நூலில் கண்ட 
செய்திகள் இப்போது ஆராய்ந்து வெளியிட்டு வரும் வரலாற்றிற்கு 
மாறுபடாமல் இருப்பதே ஒரு சிறப்பு ஆகும் . 

இரண்டு இடங்களில் சான்றுகள் ஒத்து வந்தால் அது சரி 
யானது என்று நீதி மன்றங்களிலும் ஒத்துக் கொள்ளுகிறார்கள் 
அல்லவா . அந்த முறையில் பார்த்தால் இந்த நூல் ஒரு அருமையான 
சரித ஆதார நூல் என்றே கூறவேண்டும் . 


iy 


மேலும் , இந் நூலில் செய்திகளைப் பிரித்துப் பாகு படுத்தி எழுதி 
யிருப்பதே ஒழி சிறந்த முறையாகும் . செய்திகள் முன் பின் முரண் 
இன்றி ஒழுங்காகக் கூறப்பட்டுள்ளன . அரச வம்சங்களும் காலவரிசை 
யாகக் கூறப்பட்டுள்ளன . இந்தப் பாகு பாடு நல்ல அறிஞராலேயே 
செய்யப் படுவது ஆகும் . நடை ஒன்றைத் தவிர மற்ற செய்திகள் 
உயர்ந்த மதிப்பைத் தருவன ஆகும் , 

5. கொங்கு நாடு 
தமிழ் நாட்டிலே கொங்கு நாடு என்பது மிகவும் பழமையான 
ஒரு பிரிவு . அதன் மக்கள் கொங்கர் எனப்பட்டார்கள் . கொங்கர் 
களைப் பற்றிச் சங்க நூல்கள் குறிப்பிடுகின் றன . எட்டுத் தொகை 
என்ற பழமையான நூற்றொகுதியிலே பல இடங்களில் கொங்கர்கள் 
கூறப்பட்டுள்ளார்கள் . கொங்கர்களுக்கும் ஏனைய தமிழ்நாட்டரசர்களுக் 
கும் அடிக்கடி போர் விளைந்திருக்கிறது . அந்நூல்களில் கொங்கு 
நாடென்பது ஒரு தனி நாடாகவே கருதப்பட்டு எழுதப்பட்டுள்ளது . 
பிறகு சிலப்பதிகாரம் போன்ற தொடர்க்கதை நூல்களிலும் கொங்கு 
நாடு கூறப்பட்டுள்ளது . அந்நாட்டில் இளங்கோசர் என்ற ஒரு 
மன்னர் இருந்ததாகவும் சொல்லப்பட்டுள்ளது . பிறகு சைவ மேம் 
பாட்டுக் காலத்தில் தேவார ஆசிரியர்கள் கொங்கு நாட்டைத் தனிப் 
பிரிவாகவே கொண்டு அதன் பாடல் பெற்ற தலங்களைக் கொங்கேழு 
தேவாலயங்களாக வகுத்திருக்கிறார்கள் . பின்னால் கல் வெட்டுக்களிலும் 
கொங்கு நாடு தனியாகப் பிரித்துக் கூறப்பட்டுள்ளது . பழக்கத் 
திலும் அதன் உள் நாடுகளை இருபத்தி நான்காகச் சொல்லி பெயர் 
களை மக்கள் நாளதுவரை வழங்கி வருகிறார்கள் . கல் வெட்டுக்கள் நிரம் 
பத் தோன்றிய சோழ ஆதிக்க நாள்களில் கொங்கில் கொங்கு சோழர் 


என்று இப்போது குறிக்கப்படும் ஒரு வமிசமும் ஆண்டு வந்தது . 
இந்த வகையில் கொங்கு நாடு ஒரு தனி நாடு ஆகும் . 
இந் நாட்டு எல்லையும் ஒரு குறிப்பிட்ட நிலை கொண்டது . 

. 
சுற்றிலும் மலைத் தொடர்களால் சூழப்பட்ட ஒரு மட்டமான பீடபூமி 
என்னலாம் . ஒரு பழைய வெண்பாவில் இதன் எல்லையும் கூறப் 
பட்டுள்ளது . வடக்கே தலைமலை , மேற்கே வெள்ளிமலை (மேற்குத் 
தொடர்ச்சி ) , தெற்கே வராகமலை (பழனி), கிழக்கே கொல்லிமலைத் 
தொடர் . இதன் இடையில் காவிரி பாய்ந்து நாட்டை இரு கூறுகளாக் 
கிக் கொண்டு இருபுறத்துச் சிற்றாறுகளையும் தன்னுடன் சேர்த்துக் 
கொண்டு நாட்டில் புகுகின்றது . இந்த எல்லைக்குட்பட்ட கொங்கு 
நாடு இப்போதைய கோவை , சேலம் தென்பகுதி , திருச்சி , கரூர் , 
மதுரை , பழனி இந்தப் பகுதிகளைத் தன் இடம் கொண்டு உள்ளது . 

இந்த நாட்டின் மக்கள் பண்டைய பண் பாட்டையும் பழக்க 
வழக்கங்களையும் இன்னமும் கைக் கொண்டு இருக்கிறார்கள் . பலகாலங் 
களில் பிற அரசுகளின் கீழ் வாழ்ந்தபோதிலும் மக்களின் பொது 


வாழ்க்கை மாறவில்லை.பழக்கவழக்கங்களும் குணாதிசயங்களும் இன்னும் 
பண்டைய நிலையிலேயே இருக்கின்றன . இந் நாட்டைச் சுற்றிலும் 
மூன்று பேரரசர்கள் எப்போதும் ஆண்டுகொண்டு இருந்திருக்கிறார்கள் . 
அவர்களே சேர சோழ பாண்டியர்கள் அவர்களுள் அடிக்கடி போர்கள் 
மூண்டவண்ணமாக இருக்கும் . அந்தவகையில் கொங்கு நாட்டில் நிரந்தர 
மான அரசு இருக்க வகை இல்லாமற் போய் விட்டது . இந்த அபாக்கிய 
மான நிலையில் பல காலங்களில் பல பேரரசுகளின் அடிக் கீழ் வாழ 
வேண்டிய நிலையும் ஏற்பட்டது . இந்த வகைச் சரிதத்தையே இந்த 
நூல் வெளிப்படுத்துகிறது . 

6. அரச வம்சங்கள் 
பண்டைக் காலத்தில் அதாவது சங்கத்தார் காலத்தில் கொங்கு 
நாட்டைக் கொங்கர்கள் என்ற குடி மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள் . 
அக்காலத்திலேயே சில குறுநில மன்னர்களும் ஆங்காங்கே மலைக் 
கோட்டைகளை அரண்களாகக் கொண்டு ஆண்டு வந்தார்கள் . அவர் 
கள் வேளிர்கள் என்னப் பட்டார்கள் . காடுகளாக இருந்து குடி யேற் 
றம் பெறாத பகுதிகளிலே இருளர்கள் குடியிருந்தார்கள் . அவர் 
கள் பதிகள் என்ற சிற்றூர்களைக் கட்டிக் கொண்டு வாழ்ந்து வந்தார் 
கள் . அவர்களுடைய தலைவர்கள் பெயர்களாலே அப் பதிகளும் வழங் 
கிவந்தன . இவ்விருளர் தலைவர்கள் ஆண்டுவந்த செய்தியை சோழன் 
பூர்வ பட்டயம் என்ற கையேட்டு நூல் கூறுகிறது . 

பின்னர் காப்பிய நாட்களிலே இந்த நாட்டில் கொங்கு இளங் 
கோசர் ஆண்டனர் . (சிலப்பதிகாரம் ) கோசர்கள் ஒருவகை அரச மற 
பி ர்கள் . வேளிர்களிலே அதிகமான் தகடூரிலும் ( தருமபுரம் ), ஆய் 
தென் கிழக்குப் பகுதியிலும் , குமுணன் தென் பகுதியிலும் , மலைக் 
கோட்டைகளில் ஆண்டார்கள். இச் செய்திகள் சங்க நூல் முதலிய 
தமிழ் நூல்களில் ஆங்காங்கு காணலாம் . 

இவர்களுக்குப் பிந்திய அரசவம்சங்களைப் பற்றித்தான் இந்தக் 
கொங்கு தேச ராசாக்கள் என்ற நூல் கூறுகிறது . இந்நூற்படி 
முதல் வம்சம் கங்கர் குலத்திற்குச் சார்ந்த ரெட்டிகுலம் . இதில் முதல் 
அரசன் வீரராய சக்கரவர்த்தி . அவனும் அவனுடைய சந்ததியில் எட்டு 
அரசர்களும் கந்தபுரத்தில் ஆண்டார்கள் . 

அவர்களில் கடைசி அரசன் கொங்கணி தரும மகாதிராயன் சக 
101 - ல் ஆண்டான் . அவனுக்குப் பிறகு காவிரிக்கு வடகரையில் உள்ள 
தலைக்காட்டில் பின் வந்த அரசர்கள் ஆண்டார்கள் . 

ண்டார்கள் . அவ்வாறு 
ஆண்ட மன்னர்கள் 20 பேர் . இறுதி அரசன் இராசமல்லதேவன் 
(816 சகம் ) . அவனோடு கங்கைக்குலம் முடிந்தது . 

இரண்டாவது வம்சம் சோழவம்சம் . கடைசிக் கங்கனை தஞ்சை 
விஜயாலயச் சோழன் மகன் ஆதித்தியவருமன் ஜெயித்து தலைக்காட் 
டைப் பிடித்துக் கொங்கு நாட்டை ஆண்டான் . 


ன 


vi 


(894 கி - பி ) 816- சகம- சோழர்களில் இராஜராஜன் என் ற 
அரிவாரிதேவன் 927 ( 1005 கி . பி . ) மிகக் கீர்த்தியோடு கொங்கு நாட்டை 
ஆண்டான் . மொத்தம் 6 சோழர்கள் ஆண்டார்கள் . பிறகு ஆண்டது 
3 - ம் வமிசம் . அவர்கள் யதுகுலத்து ஒய்சள வம்சம் . 

இவர்களிலே , முதலில் தலைக்காட்டைப் பிடித்து கொங்கு 
நாட்டை ஆண்டவன் வினயாதித்தியன் 991 ( கி . பி . 1069 ) . ஒய்சளர்கள் 
7 பேர் ஆண்டார்கள் . 1205 (1283 }-ல் அவர்கள் வம்சம் தொலைந்தது , 
நான்காவதாக ஆண்ட வம்சம் யதுகுலத்து ஹரிஹர வம்சம் . அது 
விஐயநகரம் என்ற ஹம்பியில் ஆண்டது . அவர்களில் 5 அரசர்கள் 
ஆண்டார்கள் . பிறகு ஆறாவதாக விஜயநகரத் துளுவ வம்சம் ஆண் 
டிற்று . நரசிங்கராயன் முதல் திருமலைராயன் வரை 6 பேர் ஆண்டார் 
கள் . இவர்களிலே கிருஷ்ணதேவராயன் 1426 ( 1494 ) மிகுந்த புக 
ழோடு ஆண்டான் . 

இராமராயன் காலத்தில் துலுக்கர்கள் விஜயநக 
ரத்தைப் பிடிக்க அரசன் பெனுகொண்டைக்கு வந்து விட்டான் 
1490 (கி . பி . 1568 ) . பிறகு சகம் 1506 ( 1584 ) ல் கர்நாடகத் துளுவ 
வம்சம் தொலைந்துபோக மைசூர் அரச வம்சம் ஏழாவது வம்சமாக 
ஆளத் தொடங்கியது . அம் மைசூர் வம்சத்து இராஜா உடையார் 
54 - வது அரசனாக 1531 - ல் (1609 ) சீரங்கபட்டணத்தில் அரசாண்டான் . 
அவன் கொங்குநாட்டைத் தன் நாட்டோடு சேர்த்துக்கொண்டு 
ஆண்டான் . இந்த ஏழு வம்சங்களைப் பற்றியும் 54 அரசர்கள் வரலாறு 
களையும் மிகச் சுருக்கமாக இந்நூல் கூறுகிறது . இந்நூலில் அவரவர் 
கள் செய்த ஆட்சிச் செயல்களோடு கோயில்களுக்கு அவர்கள் செய்த 
தருமங்களும் குறிக்கப்பட்டுள்ளன. படையெடுப்புக்களும் போர்களும் 
ஆலயத் தாபனங்களும் கூறப்பட்டுள்ளன . 

7. வேறுபாடுகள் 
தற்காலத்தில் கல் வெட்டுக்களின் உதவியைக் கொண்டு 
ஆராய்ச்சி செய்த சரித்திர வரலாற்றிற்கும் கொங்கு தேச ராஜாக் 
க ளில் கண்ட வரலாற்றிற்கும் இரண்டு முக்கியமான வேறுபாடுகள் 
உண்டு. இந் நூலின்படி கொங்கு நாடு முழுதும் அதில் காணும் அரசர் 
கள் ஆளுகையில் இருந்ததாகச் கூறப்பட்டுள்ளது . ஆனால் கல்வெட்டுக் 
களை ஆராய்ந்தால் அது சரியல்ல எனத் தெரிகிறது . கொங்குநாடு இரு 
பங்குகளாக எப்போதும் பிரிக்கப்பட்டிருந்ததாகக் கல் வெட்டுகள் 
கூறுகின்றன . அவை வட கொங்கு தென் கொங்கு என்பவைகள் . 
பொதுவாக நொய்யலாறு இந்த பிரிவுக்களின் எல்லை ஆகி இருந்தது . 
கங்கர் ஒய்சளர் முதலிய கன்னட அரசர்கள் வட கொங்கில் மட்டும் 
ஆதிக்கம் செலுத்தினார்கள் என்று தெரிகிறது . தென் கொங்கு 
தமிழ்க் குறுநில மன்னர்கள் ஆட்சியிலேயே இருந்திருக்க வேண்டும் . 

சோழர்கள் ஆதிக்கம் ஏற்பட்ட பிறகு இரண்டு கொங்குகளும் 
அவர்கள் கைக்கு வந்தன . அவர்கள் பிரதிநிதிகளாக ஆண்டு வந்து 


vii 


வட 


பின்னால் தன் உரிமையோடு ஆண்ட கொங்கு சோழர்களும் இரண்டு 
கொங்குகளையும் ஆண்டார்கள் . அவர்கள் 1050-1250 வரை ஆண் 
டிருக்கிறார்கள் . இந்த வம்சத்தைக் குறித்து இந்நூலில் ஒரு சொல்லும் 
குறிக்கவேயில்லை . பின்னால் ஒய்சளர் ஆட்சியில் வட கொங்கு மட்டும் 
அவர்கள் ஆட்சியில் புகுந்தது . தென் கொங்கு சிறிதுகாலம் கொங்கு 
பாண்டியர் ஆட்சியில் இருந்தது . விஜயநகர ஆட்சியிலே முழுவதும் 
விஜயநகரத்திற்குச் சேர்ந்தபோதிலும் உம்மத்தூர் தெற்கா நம்பிச் 
சிற்றரசர்கள் ஆதிக்கம் செலுத்திவந்தார்கள் . விஜயநகரம் தளர்ந்து 
போக வடபுறத்தில் மைசூரும் தென் புறத்தில் மதுரை நாயக்கர்களும் 
பகிர்ந்துகொண்டார்கள் . இந்தப் பிரிவினைகள் இந்நூலில் காட்டப்பட 
வில்லை . விவரங்களை விட்டுவிட்டுப் பெரும்பகுதிகளையே எடுத்துக் 
கொண்டு இந்நூல் எழுதப்பட்டிருக்கிறதாக வைத்துக்கொள்ளவேண்டும் . 

8. இந்நூலில் காணும் சில சிறப்புக்கள் 
தலைக்காட்டிலிருந்து ஆண்ட கங்க வம்சத்தார்களில் 

சில 
அரசர்கள் ஜைனர்களாக இருந்திருக்கின்றனர் . ஜைனக் குரவர் 
களுக்கு அநேக கிராமங்களைத் தருமம் செய்திருக்கிறார்கள் . அவ்விதம் 
தருமம் செய்த ஒரு கிராமம் கொங்கணி வரும் பசதி என்று பெயர் . 
பசதி என்றால் ஜைனர் சமய விடுதி , 

கொங்கணி வருமன் என்ற பெயரை இந்த வம்சத்து அரசர்கள் 
சிலர் வைத்திருக்கின் றனர் . கொங்கணி என்ற பெயர் எப்படி 
ஏற்பட்டது என்ற விவரம் தெரியவில்லை . இந்த வம்சத்தில் 16 ஆம் 
அரசன் துருவி கீதன் . இவன் கிராதார்ச்சுனீயம் என்ற 
மொழிக் காவியத்திற்கு உரை எழுதினானாம் . 

இவன் காலத்தில்தான் குணாட்டியன் என்ற ஒரு கவி பிருகத் 
கதா என்ற பெருங்கதையை பைசாச மொழியில் எழுதினானாம் . 
அதனைத் தமிழில் கொங்கு நாட்டு விஜயமங்கலத்துக் கொங்குவேனிர் 
தமிழ்க்காவியமாகச் செய்திருக்கிறார் . இவ்வரசர்களில் சிலபேர் மந்திர 
வாதம் தெரிந்தவர்கள் . சிலபேர் 14 வித்தைகளைக் கற்றவர்கள் . 

சோழவம்சத்து அரசர்களில் 6 பேர் தான் சொல்லப்பட்டு உள் 
ளார்கள் . இராச ராசனுடன் வம்சம் முடிகிறது . அவனோடு கொங்கு 
தேசசோழரை விட்டு விலகிவிடுகிறது என்று ஊகிக்கலாம் . அவனு 
குப் பிந்தி வந்தவர்கள் கொங்கு நாட்டைப்பற்றிக் கவலைப்படவில்லை 
போலத் தோன்றுகிறது . சோழர் காலத்தில் உடன் கட்டையேறும் 
வழக்கம் இருந்தது . பராந்தகன் மனைவி உடன் கட்டை ஏறினாளாம் . 

ஹொய்சளன் என்று பெயர் வந்ததின் கருண பரம்பரைக் 
கதை இதில் விவரமாகக் குறிக்கப்பட்டிருக்கிறது . இவ்வம்சத்தில் 

. 

றகு 
யைக் கேட்டு வைஷ்ணவம் ஆனான் . இவனுக்குப் பிந்தி வந்த அரசர் 
கள் வைஷ்ணவர்களே. 

பிறகு வந்த விஜயநகரத்து அரசர்களில் ஹரிஹர ராயன் 
மிகச் சிறந்தவன் . அவன் மகன் தேவராயனும் சிறந்த ஆட்சி 
யாளனே . பிறகு வந்த துளுவ வம்சத்திலே கிருஷ்ணதேவராயன் 
( 49 ) மிக பராக்கிரமசாலி. வெகு நாடுகளைப் பிடித்துக் கருணாடக இராச் 
சியத்தை முன்னேற வைத்தான் . இராமராயன் காலத்தில் துலுக்கர் 
படையெடுத்து இராச்சியத்தின் வலியைக் குறைத்துவிட்டார்கள் . 


viii 


பகுதி 


துலுக்கருடைய படையெடுப்பால் அரசர்கள் விஜயநகரம் விட்டு பெனு 
கொண்டை வந்து சேர்ந்தார்கள் . இராயரின் ஆற்றல் மிகக் குறைந்து 
போய்விட்டது . 

டது . விஜயநகர ஆட்சி குறைந்து போகவே மைசூர் உடை 
யார்கள் தன்னுரிமை பெற்று மைசூரைச் சுற்றியிருந்த பிரதேசங்களில் 
ஆண்டுவந்தனர். இனி மைசூர் நகரம் தலைநகர் ஆனவுடனே விஜய 
நகர ஆட்சி குறைந்தது. சாமந்தர்கள் பெருமை பெற்று மன்னர்கள் 
ஆனார்கள் . திறைகொடுக்க மறுத்து விட்டார்கள் . இந்த வகையில் 
மைசூரார் தென்னாட்டு ஆதிக்கத்தைக் கைக்கொண்டு ஆளத் தொடங் 
கினார்கள் . 

9. முடிப்புரை 
இந்த நூலைப் பல அறிஞர்கள் படித்து அதிலிருந்து சிற்சில 
குறிப்புக்களை மட்டும் எடுத்துக் கொண்டு ஆண்டிருக்கிறார்கள் . 
ஆங்கிலச் சரித ஆராய்ச்சியாளர்களும் இதிலிருந்து சிற்சில 
களை ஆராய்ந்திருக்கிறார்கள் . மைசூர் நாட்டுச் சரிதத்தை அந்த அரசி 
யலார் பதிப்பித்த போதும் இந்நூலை எடுத்தாண்டு இருக்க வேண்டும் . 
கங்க சம்பவத்திற்கு இந் நூலிலுள்ள ஒழுங்கே எடுத்துக்கொள்ளப்பட் 
நள்ளது . தென்னிந்திய சரிதம் எழுதிய கே . வி . சு . ஐயர் அவர்களும் 
இந்த நூலை மேற்கோள் காட்டுகிறார் . 

பல ஆண்டுகளுக்கு முன் மதுரைத் தமிழ்ச் சங்க வெளியீடாகிய 
செந்தமிழில் இந்நூலில் ஒரு பகுதி வெளிவந்தது . அதன் நடைக்கும் இந் 
நூல் நடைக்கும் சிறிது பேதம் இருக்கிறது . ஆகவே இந்நூல் பிரதிகள் 
ஒன்றுக்கு அதிகமாக இருக்கலாம் . இப்போது அரசியல் கையேட்டுச் 
சாலையில் உள்ள பிரதிப்படி இது அச்சிடப்படுகிறது . 

கங்க வமிசாவளியை டாக்டர் பெல் தென் இந்திய சரிதக் கல் 
வெட்டுகள் என்ற நூலில் தந்திருக்கிறார் ( ப . 346 , பல்கலைக் கழகப் 
பதிப்பு ). அதில் கண்டிருக்கும் வமிசாவளி கல்வெட்டுக்களின் 

உதவி 
யைக் கொண்டு ஏற்படுத்தப்பட்டது . அதற்கும் இந்நூல் வம்சாவளிக் 
கும் வேற்றுமை உண்டு. அதனை ஆராய்ந்து கொள்க. அடியிற் கண்ட 
குறிப்பும் ஆராயத் தக்கது . " அனந்தபுரம் ஜில்லாவிலும் மைசூர் 
கோலாரிலும் கங்க வம்சத்தார் ஆண்டு வந்து பின் மைசூர் பிரதேசம் 
கோவை சேலம் அடங்கிய கொங்கு நாடு இவைகளைச் சேர்த்திக் 
கொண்டு தலைக் காட்டைத் தலை நகரமாக்கி ஆண்டார்கள் . அவர் 
களுடைய அரசாங்கம் கங்கை வாழ 96000 என்ற பெயர் 

பெற்றிருந் 
தது . அவ்வமிசத்து அரசர்களுக்கு பெருமானடி கொங்குணிவர் 
மன் என்ற பிருதுக்கள் இருந்தன . 5 - ம் நூற்றாண்டில் 

பணவாசிக் 
கடம்பர்களுக்கும் 7 - ம் நூற்றாண்டில் சளுக்கியர்களுக்கும் 8 - ம் நூற்றாண் 
டில் இராட்டிர கூடர்களுக்கும் கீழ்ப்பட்டு ஆண்டார்கள் . தனி ஆட்சி 
பெற்றிருந்தும் அடுத்துப் பெருகிய வலிய அரசுகளுக்குக் கீழ்ப்பட 
வேண்டி வந்தனர்- என்ற குறிப்பு இங்கே நோக்கத்தக்கது . அவ் 
வம்சாவளிப்படி ஹரிவர்மன் ( 450 ) முதல் கொண்டு இராச மல்லன் 
(1004 ) இறுதியாக இருபது மன்னர்கள் ஆண்டனராம் . பிந்தி தோன் 
றின கங்கர் குலத்தில் சீயகங்கன் அமராபரணன் என்ற ஒரு மன்னன் 
இருந்ததும் குறிக்கத் தக்கது ( 1180 ). 

இந்தக் குறிப்புக்களை வைத்துக் கொண்டு இந்த நூலை அன்பர் 
கள் வாசித்துப் பயன் பெறுவார்களாக . 

கோவை 
15--2--50 

ராமச்சந்திரன் . 


ராயன் 


கொங்கதேச இராசாக்கள் 
கலியுகத்திலே ராசசரித்திர புஸ்தகத்திலே " முதல் கொங்க 
தேசத்திலே ஸ்கந்தர் புரத்திலே ரெட்டிகுலத்திலே உண்டாயிருக்கிற 

ஸ்ரீ வீரராச - சக்றவிருத்தி கொங்கதேசம் பட்டம் கட் 
ஸ்ரீ வீரறாச 

டிக்கொண்டு கிரீடம் தரிச்சுக்கொண்டு சகல பாக்கி 
சக்கிர 
விருத்தி -1 

யத்தை அடைஞ்சு நல்ல நீதி ஞானம் தெரிஞ்சு றாச்சி 

யம் " ரெக்ஷித்தான் . 
சூரிய வம்சத்திலே கொங்கதேசத்திலே ஸ்கந்தர் புரத் 
கோவிந்த 

திலே கோவிந்தராயன் பட்டம் கட்டிக்கொண்டு தகப் 

பன் ஸ்ரீ வீரராய சக்கிரவர்த்தியைக் காட்டிலும் அதிக 
பட்டம் -2 

மாய் பூமண்டலத்திலே வெகு கீர்த்தியை அடைந்து 
தனக்குச் சமானம் இராச்சியத்திலே ஒருத்தருமில்லை யென்று வெகு 
சந்தோஷத்தை யடைந்து இராச்சியம் இரக்ஷித்தான் . 
கொங்க தேசத்திலே ஸ்கந்தர்புரத்திலே கிருஷ்ண ராயன் 

பட்டம் கட்டிக்கொண்டு தன் தகப்பன் கோவிந்த 
கிருஷ்ண ராயனைக் காட்டிலும் நீதி சாத்திரம் விசாரித்து இராச்சி 

யத்திலே யிவனுக்குச் சமானமில்லை யென்று கீர்த்தியை 

அடைந்தான் . 
கொங்க தேசத்திலே ஸ்கந்தர்புரத்திலே 

வல்லவ 
ராயன் தகப்பன் கிருஷ்ணராயனைக் காட்டிலும் நீதி 

சாஸ்திரம் விசாரித்து இராச்சியம் இரக்ஷித்து போக 
ராயன் 

பாக்கியத்தை அடைந்து வெகு கீர்த்தியை அடைந்தான் . 
கொங்கதேசத்திலே ஸ்கந்தர் புரத்திலே கோவிந்தராயன் 

பட்டம் கட்டிக்கொண்டு அவன் தகப்பன் கலவல்லவராய 
கோவிந்த 

னைக் காட்டிலும் அதிகமாய்க் கீர்த்தியை அடைந்து சத் 
பட்டம் -5 

துரு இராசாக்களிடத்திலே யுத்தத்துக்குப் போனால் 
அவர்களை செயம்பண்ணி அவர்கள் 

அவர்கள் சகலமானபேர் 
கையிலேயும் கப்பம் வாங்கிக்கொண்டு அநேக தருமம் 
செய்து இராச்சியம் இரக்ஷித்தான் . 1 அப்போ சாசனம் -சாலிவாகன 


ராயன் 
பட்டம் -3 


கல 


கல வல்லவ 


பட்டம் -4 


ராயன் 


சகை -4 


2 ராச 


3 


T 


5 வீரராச 
1 விரராச சக்கரவர்த்தி 

முதற்கண் - ( பாடபேதம் .) 4 ரெட்டி - ராட்டிர கூடம் என்பர் 

ராச்சியம் 
சக்கரவர்த்தி 6 தரித்து 

8 தெரிந்து 

10 இரட்சித்தான் . ( இலை 
அடைந்து 
களைப் போலவே பின்வரும் பிழைகளையும் கொள்ளுக .) 11 மிக்க இன்பம் அனுபவித்து ( பாகம் ) 
13 அப்போதைய 


2 


1 


பூசை பண் 


சூரிய 


சகை வருஷம் 4. சுபானு வருஷம் - 17 - வைசாக சுத்த பூர்ணமியிலே 
பிந்த கோவிந்தராயன் அரிஷ்டண்ணனென்கிற " செயினியனுக்குப் 
பூமி சாசனம் பண்ணிக் கொடுத்தான் . அந்தபூமி குலஸ்த கிராமத் 
திலே சேர்ந்திருக்கிற பொம்ம கொம்மமென்கிற கிராமத்திலே ஏழு 
கண்டகம் விரைக்கிற பூமி வயல் கொங்கணி வருமம் பேஸ்தி செயி 
னிய தேவதார்ச்சனை கோவிலுக்குக் கொடுத்த தருமசாசனம் . அந்தக் 
கோவில் 

ணுகிற 

அரிஷ்டண்ணனுடைய குருவினுடைய 
பேர் பிரஞாபனாசாரி . அவன் ஸ்ரீ காரே விருக்ஷ மூலத்திலே வாசம் 
பண்ணுகிறவன் . அந்த நாளிலே இருந்த செயினியருடைய பெயர் 
பஞ்சநந்தி செக்கப்பன் செயதேவன் . 
நரிய வம்சத்திலே 

ரெட்டி 

குலத்திலே உண்டாயிருக்கிற 
அவனுக்கு நாலுகை . அவன் கொங்கதேசத்திலே ..... 
சதுர்ப்புச 
கன்னர தேவ த்திலே பட்டம் கட்டிக்கொண்டு யுத்தத்துக்குப் போக 
சக்கர வருத்தி வேணுமென்றால் சந்தோஷத்துடனே பதினெட்டு வாத் 

தியத்துடனே போய் செயம் பண்ணுகிறவன் . வீணா 
...........தெரிந்தவன் . கோதண்டம் முதலான நாகா .. 

.............. 
தெரிந்தவன்...........................க்களுடைய பிருது அடைந்து இராச்சி 
யம் வெகு நீதியுடனே இரக்ஷித்தான் . இப்படி மூன்றுபேர் அந்த 
செயினிய சாஸ்திரம் தெரிந்தவர்கள் . அவர்கள் குரு நாகநந்தி யென் 
கிறவன் அவர்களுடைய வேதஞானம் நன்றாய்த் தெரிந்தவன் . அந்த 
மதத்திலே யிருக்கிற இராசாக்களுக்கு அவர்கள் மதத்தினுடைய 
ஞான சாஸ்திரம் சொல்லுகிறவன் . அப்போது அவன் மிகவும் 
கிழவன் . 


பட்டம் -6 


1 ... 


பட்டம் - 


அவன் மகன் ஸ்கந்தபுரத்திலே- பட்டாபிஷேகம் பண் 

ணிக்கொண்டு இராச்சிய பரிபாலனம் பண்ணினான் - அப் 
திரு விக்கிரம 
தேவ சக்கிர போ ( து ) அவனுக்கு சங்கரதேவர் , 

... செயி 
வர்த்தி னிய மதத்தை விட்டு சிவனுடைய மதத்திலே ஞான 

முண்டாய் தெக்ஷிணதேசம் செயம் பண்ணுகிறத்துக் 
சகை -100 

குப் போகச்சே பூதானம் முதலானதும் தருமம்பண்ணி 
சோள ( ழ ) பாண்டிய கேரள மலையாளம் முதலான தேசமும் செயம் 
பண்ணி வந்தான் . அப்போ ( து ) பூதானம் பண்ணின சாசனம் " வய 
ணம் - சாலிவாகன சகை வருஷம் ---சித்தார்த்தி வருஷம் வையாசி 
மாசம் சுக்கிலபக்ஷத்திலே திங்கள்கிழமையில் சந்திர கிராணம் பாதி 
பிடிக்கிற வேளையிலே திரு விக்கிரமதேவ சக்கிரவர்த்தியானவன் 


5 


சகை சாலிவாகன சகம் ( இச்சொல் வருகிற இடம் எல்லாம் அப்படியே கொள்க .) 2 ஜைனனுக்கு 
3 கண்டகம் - சலகை விரைப்பாடு 

பச தி - ஜைன நிலையம் 

6 ஸ்கந்தர்புர 

7 கானம் , 

, 
பரதம் ( பாட பேதம் ) 8 நாகா திமந்திரம் திரு விக்கிரமதேவசக்கரவர்த்தி - (பாடபேதம் ) 
10 தோன்றி 11 வரும்படி கட்டளையிட அவனுக்கு 12 போகையிலே 13 விவரம் 14 கிரகணம் 


9 


3 


கணீவர்ம 


பாரத்துவாச கோத்திரத்திலே உண்டாயிருக்கிற வித்துவான் நரசிங் 
கப்பட்ட குருவுக்கு பஞ்ச , 

அந்த கிரா 
மம் கொங்கதேசத்திலேயும் ) அந்த சங்கரதேவர் கோவில் ஸ்கந்தபுரத் 
திலேயுமிருக்குது . இந்த ராசாகர்) ணாடதேசங்கூட இரக்ஷித்தான் . 

காண்வாயன கோத்திரத்திலே கெங்கர் குலத்திலே உண்டா 
ஸ்ரீமத் கொங் 

யிருக்கிற ஸ்ரீமத் கொங்கணீவர்ம தருமமகாதிராயன் 
கொங்க தேசத்துக்கு 

விசயஸ்கந்தர்புரத்திலே 
தருமமகாதி 

பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு 
ராயன் பட்டம் 

இராச்சியம் 
பட்டம் -8 இரக்ஷித்தான் . அந்த இராசா சத்துரு 

சத்துரு இராசாக் 
சகை -111 கள்பேரிலே செயம்செய்யப் போகச்சே 

தன் 
னுடைய கத்தியினாலே ஒரு கல்லை வெட்டி , அந்தக் கல்லை வெட்டினாப் 
போலே சத்துரு இராசாக்களை வெட்டி செயம்பண்ணுகிறேனென்று 
பிரதிக்கினைபண்ணிக்கொண்டு போய் இவனுக்கு சத்துருவாயிருக்கிற 
வர்களைக் கொன்றுபோட்டு இவனுக்கு சத்துருவல்லாத பேர்கள் 

கயிலே கப்பம் வாங்கிக்கொண்டு வந்து நல்ல ராச்சிய ஸம்பத்தை 
அடைந்தவன் . இவன் பண்ணுகிற தருமம் எப்படி யென்றால் தன் 
னுடைய வம்சமாகிற கெங்கர் குலத்திலே பண்ணுகிற பாபமாகிற 
அந்தகாரங்களுக்கு இந்த ராசா ஆகாசத்திலே வெளிச்சமா யிருக்கிற 
சூரியனைப்போலே இருக்கிறவன் . மிகுந்த சம்பத்தை அடைந்தபடி 
யினாலே அவனுக்கு ஸ்ரீமத் என்று பேர் முதலிலே உண்டாச்சுது . 
வெகுதருமத்துடனே இராசநீதி செய்தபடியினாலே கடைசியிலே தரும 
மகாதிராயனென்று பேர் வந்தது . சம்பத்து , தருமம் , கொங்கதேசப் 
பட்டம் , இதுகளினாலே ஸ்ரீமத் . கொங்கணீ வர்ம தரும மகாதிராய 
னென்று வெகு கீர்த்தியை அடைந்து இராச்சியம் இரக்ஷித்தார் . 
அவர் பட்டாபிஷேக சகை வருஷம் 111 பிரமதூத வருஷத்திலே 
பட்டாபிஷேகம் . 


கை 


. 


மாதவ 


அந்த 

இராசாவுக்குப் புத்திரனாயிருக்கிற ஸ்ரீமன் 
ஸ்ரீமன் மாதவ 

மகாதிராசன் விசய ஸ்கந்தபுரத்திலே கொங்க இராச் 
மகாதிராசன் சியம் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு தன்னுடைய 
பட்டம் -9 

தகப்பனைக் காட்டிலும் அதிகமாய் இராச்சியம் இர 
க்ஷித்து அனேக வித்தைகளினாலே நீதிமார்க்கந் தெரிந்து இராச்சிய 
பாக்கியத்தை யடைந்து வித்துவான்கள் கவீச்வராள் யாசக செனங் 
கள் இவர்களுக்கு அனேக திரவிய வஸ்திரம் முதலான தும் கொடுத்து 
கற்பக விருக்ஷத்துக்குச் சமானமாய்கேட்டது கொடுக்கிறானென்று 
லோகத்திலே வெகு கீர்த்தியை அடைந்து இராச்சியம் இரக்ஷித்தான் . 
அதினாலே ஸ்ரீமன் மாதவமகாதிராசனென்றுகீர்த்தியை அடைந்தான் . 
1 தசகோடி கிராமம் தர்மசாசனம் 2 காஹ்ணவாயன- கங்காகுல - (கங்கா நதிக்கு காஹ்ணவாயனி என்றொரு 

பெயர் உண்டு ) 3 போகையிலே 


4 உண்டாயிற்று . 


4 


ராயன் 


பட்டம் -10 


சகை 210 


அவன் மகன் 

............விசய 
ஸ்ரீமத் ஹரி 

ஸ்கந்தபுரத்திலே கொங்கதேசம் பட்டாபிஷேகம் பண் 
வர்ம மகாதி 

ணிக்கொண்டு கர்னாடக தேசத்துக்கு பெரிய பட்டணமா 
யிருக்கிற தள)வனபுரத்திலேயும் இருந்துகொண்டு கார் ) 
னாடக இராச்சியத்தையும் இரக்ஷித்துக்கொண்டு சாம 

தானம் பேதம் தண்டம் இந்த நாலு உபாயங்களினாலே 
அநேக இராசாக்கள்கையிலே கப்பம் வாங்கிக்கொண்டு நாலு சமுத்திர 
மத்தியத்திலே யிருக்கிற தேசங்களிலே இவன் மகா சூரனென்று 
கீர்த்தி உண்டாய் லக்ஷ்மியோடே கூடியிருக்கிற ஸ்ரீமன் ...... 
யைக் காட்டிலும் அதிக சம்பத்து உடைத்தான படியினாலே ஸ்ரீமத் 
ஹரிவரும மகாதிராசனென்று பேரை அடைந்து அனேக செனங்க 
ளுக்கு பூதானம் முதலாய தருமம் பண்ணினான் . பூதானம் பண்ணின 
வயணம் சகை வருஷம் 210 ....................பங்குனி மாசம் சுக்கில் 

..த்திலே தகடூர் என்கிற கிராமம் தலைக்காடு முன்னே யிருக் 
கிற பேட்டையிலே குடியிருக்கிற சிபாய்கள் சகலமானபேருக்கும் 
மூணுபங்கும் அந்த கிராமத்திலே யிருக்கிற மூலஸ்தானேசுவர சுவாமி 
( அது ) பூசைசெய்கிற பிராமணனுக்கு ஒருபங்கும் இந்தப்படி பூதானம் 
பண்ணிக் கொடுத்தான் . 
அவன் மகன் விஷ்ணு கோப 

விஷ்ணு கோப மகாதிராசன் தளவனபுர 
விஷ்ணு கோப மென்கிற தலைக்காட்டுப் பட்டணத்திலே பட்டாபிஷேகம் 
மகாதி ராசன் பண்ணிக்கொண்டு 

சதுரங்க 

சேனைகளுடனே பூரு 
பட்டம் -11 

வதிக்கு செயம்பண்ணி வெகு சூரனென்று கீர்த்தியை 
அடைந்து பரோபகாரம் பிராமண பூசை குருபூசை முதலான தருமம் 
பண்ணி இராச்சியங்களிலே விஷ்ணு கோவில் கட்டுவித்து ஹரிபக்தி 
யுடனே யிருந்தபடியினாலே விஷ்ணு கோப மகாதிராயனென்கிறபேர் 
அதிக கீர்த்தியாச்சுது . அவன் கீழே கொங்கதேசம் கர்ணாடக் 
தேசம் கையின் கீழே யிருக்குது (ந்தது ). 
அந்த விஷ்ணு கோப மகாதிராயனுக்கு முன்னே பிள்ளை 

உண்டாகாதபடியினாலே அந்த வமிசத்திலே மாதவ 
வளர்த்துக் 

மகாதிராயனென்று ஒரு பிள்ளை வளர்த்துக்கொண்டு 
மாதவ மகாதி அவன் தளவனபுரத்திலே பட்டாபிஷேகம் பண்ணிக் 

கொண்டு தகப்பன் விசேஷப்படி இராச்சியம் இரக்ஷித் 
பட்டம் .12 

துக்கொண்டு சிறிது நாளிருந்தான் . 
அதின் பிறகு விஷ்ணு கோப மகாதிராயனுக்கு கிஷ்ணவரும் 
மகாதிராயனென்று 

பிள்ளை பிறந்தபடியினாலே அந்த 


கொண்ட 


ராயன் 


1 ஸ்ரீமத் ஹரிவர்ம மகாதிராயன் 2 தழைக்காடு ( தலைக்காடு தற்காலம் பெயர் ) 3 ஹரி 4 சௌமிய 

வருஷம் 3 பௌர்ணமி பிருகஸ்பதி வார ( பாடபேதம் ) 6 சிப்பாய் போர் வீரன் 7 தகப்பனைக் 
காட்டிலும் நீதியாக ( பாடபேதம் ) 


5 


ராயன் 


கணீ மகாதி 
ராயன் 


கிஷ்ணவரும மகாதிராயனுக்குத் 
கிருஷ்ண 

தளவனபுரத்திலே 
வரும மகாதி பட்டாபிஷேகம் பண்ணி முன்னிருந்த மாதவ மகாதிராய 

னுக்குக் கணவாய் மலை சமீபங்களிலே சிலதேசங்கள் 
பட்டம் -13 

விட்டு அவன் அந்த ராச்சியத்தை இரக்ஷித்துக் கொண் 
டிருந்தான் . இந்தக் கிருஷ்ண வரும் மகாதிராயன் கொங்க கர்ணாடக 
தேசங்களிலே வெகுநீதியுடனே இராச்சியபரிபாலனம் பண்ணி ஈசுவர 
பக்தனாய் தளவனபுரத்திலே சில சிவலிங்க பிரதிஷ்டைபண்ணி அந்தக் 
கோவில்களுக்கும் பூமிகள் விட்டு இந்தகலியுகத்திலே உண்டாயிருக்கிற 
பாபமாகிற காட்டுக்கு இவன் அக்கினியா யிருந்துகொண்டு தகப்பனைக் 
காட்டிலும் அதிக நீதியுடனே இராச்சிய பரிபாலனம் பண்ணினான் . 

அந்த இராசாவுக்குப் புத்திரனில்லாதபடியினாலே அந்த 
டிண்டீகர 

கிஷ்ணவரும மகாதிராயனுக்குப் பிறகு இராச்சியம்முன் 
ராயன் வசம் 

வளர்த்துக்கொண்ட வமிசமும் பரிகுலாத்திரிராயன் 
பட்டம் .14 

மகன் டிண்டீகராயன் வசத்திலே யிருந்தது , 
அதின் பிறகு மந்திரி சேனாதிபதி முதலானபேரும் 

யோ 
ஸ்ரீமத் கொங் 

சனைபண்ணி கிஷ்ணவரும மகாதிராசன் தங்கச்சிமகன் 

ஸ்ரீமத் கொங்கணீ மகாதிராசனுக்கு கொங்கதேச 
பட்டம் .15 

( வச ) ம் கர்ணாடகதேசம் இந்த இரண்டு தேசத்துக்கும் 
இராசாவாய் தளவனபுரத்திலே பட்டாபிஷேகம் பண்ணு 
வித்து அந்த கொங்கணீ மகாதிராசன் அநேக வித்தை அனேக 

பாஷைகள் தெரிந்து வெகு தேசம் சயம்பண்ணி கப்பம் 
சகை வருஷம் 

வாங்கிக்கொண்டு முன்னி ராசாக்கள் நடப்பித்த தருமங் 
288 பிரபவ 
வருஷம் 

களைக் காட்டிலும் இவன் அதிகமாய் நடப்பிவித்து பரி 

பாலனம் பண்ணினான் . அப்போ ( து ) அந்த வம்சத் 
திலே எறே சந்திரடிண்டிகராயன் வசத்திலே கொஞ்சம்தேசமிருந் 
தது . அதிலே ஆலூர் சமீபத்திலே பறோௗகேளூர் ( ?) கிராமம் . அவன் 
சர்தார் பெண்சாதிக்குத் தருமம் பண்ணினான் . 
அவன் மகன் துருவினீதராயன் தளவனபுரத்திலே பட்டாபி 

ஷேகம் பண்ணிக்கொண்டு கொங்க கர்ணாடக தேசம் 
துருவினீத 

இரக்ஷித்துக்கொண்டு அநேக மந்திரசாஸ்திரம் படித்து 

மந்திரங்கள் சித்தியாய் சத்துரு இராசாக்களுடைய 
பட்டம் -16 

யுத்தத்திலேபோனால் மந்திரபலத்தினாலே ஊங்காரம் 
பண்ணினால் சத்துரு சேனைகளெல்லாம் ஆயுதங் கையிலே பிடித்தபடி 
யுத்தம் பண்ணுகிறத்துக்குத் தெரியாமல் நிற்பார்கள் . பிரளயகாலத்து 
* எமனைப்போலேசத்துரு இராசாக்களுக்குகாணப்படுவான் . கிராதார்ச் 
சுனீயம் பதினைந்து சர்க்கத்துக்கு டீகை பண்ணினவன் . 

கேரள 
1 ஸ்வீகார ( ure பேதம் ) 

3 ருத்திரனை ( பாடபேதம் ) 


ராயன் 


2 தங்கை 


4 டீகை-உரை 


6 


பாண்டிய சோழ திராவிட ஆந்திர கலிங்கதேசம்முதலான இன்னம் 
அநேக தேசம் செயம்பண்ணி கப்பம் வாங்கிக்கொண்டு அவன் கிட்ட 
வேறேசத்துரு இராசாக்கள் கிட்ட வருகிறத்துக்கு )தற்குப் பயப்படுகிற 
படியினாலே துருவினீதராயனென்கிறபேர் பிரசித்தமாச்சுது , 
அவன் 

மகன் முஷ்கரராயன் தளவனபுரத்திலே பட்டா 

பிஷேகம்பண்ணிக்கொண்டு தன் தகப்பன் துருவினீத 
முஷ்கரராயன் 

ராயனைக்காட்டிலும் தனுர்வித்தை மந்திரசாத்திரம் 

தெரிந்து தன் தகப்பன் செயம்பண்ணின இராச்சியங் 
களிலே கப்பங்கள் வாங்கிக்கொண்டு சகல சத்துரு இராசாக்களும் 
பாதத்திலே விழும்படியாய் வசவிருத்தி பண்ணிக்கொண்டு பிராமணாள் 
முதலானபேருக்கும் தருமவிக்கினம் பண்ணிக்கொண்டு இருந்தபடியி 
னாலே லோகத்திலே பிறமமறராயனென்று பேர் பிரசித்தமாச்சுது . 


பட்டம் -17 


திரு விக்கிரம 
ராயன் 


அவன் மகன் திரு விக்கிரமராயன் தளவனபுரத்திலே பட்டாபி 

ஷேகம் பண்ணிக்கொண்டு லோகத்திலே உண்டாயிருக் 
கிற அறுபத்து நாலு வித்தையிலே பதினாலு வித்தை 

தெரிந்து சாமதான பேத தண்டம் இந்த . 
பட்டம் -18 

களினாலே அனேக தேசங்கள் கைவசம்பண்ணி கப்பம் 
வாங்கிக்கொண்டு அடிக்கடி இராசநீதி விசாரித்துக்கொண்டு துஷ்ட 

....பண்ணி இராச்சியம் இரக்ஷித்தான் . 


ராயன் 


அவன் மகன் பூவிக்கிரமராயன் தளவனபுரத்திலே பட்டம் வரு 
ஷம் சாலிவாஹன சகைவருஷம் 461 சித்தார்த்தி வருஷம் பட் 

டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு கொங்கதேசம் கர் 
பூ விக்கிரம 

ணாடக தேசம் இரக்ஷித்துக்கொண்டு தன் தகப்பன் 

பண்ணின தருமங்களைப் பரிபாலனம் பண்ணிக்கொண்டு 
பட்டம் .19 

அனேக தேசங்களிலே செயம்பண்ணி வெகு ஆனை 
சம்பாதித்து கெசபதி என்று பேர் பிரசித்தமாய் ஆனைக் கொம்புகளி 
னாலே ஆயுதங்கள் பண்ணி அந்த பிருது வைத்துக்கொண்டு தங்கள் 
வம்சத்திலே முன்னாலே செயம்பண்ணின தேசங்களிலே கப்பம் 
வாங்கியிருந்தார் ............ அந்த தேசத்து இராசாக்களிவனுக்கு கப்பம் 
கொடாதபடியினாலே . ............யிருக்கிற சதுரங்க சேனைகளுடனே 
யுத்தத்துக்குப் போய் சோளபாண்டிய , 

............ கலிங்க 
" மறாட மஹாராஷ்ட்ரக தேசம் முதலானமட்டுக்கும் செயம்பண்ணி 
கப்பங்கள் வாங்கிக்கொண்டு 

பூவிக்கிரமராயனென்கிற 
பேர் கீர்த்தியாய் தளவனபுரம் கோட்டை நன்றாகக்கட்டி அனேக 


வந்து 


1 புஷ்கரராயன்- (பாடபேதம் ) 2 பிராமணர்கள் 1 பிரம அரிராயன் ( பிரமஹத்திராயன் - பாடபேதம் ) 
4 சதுர்வித உபாய 5 நிக்கிரக சிஷ்டபரிபாலனம் 

6 சிலகாலம் சென்றபிறகு 
வசத்திலே 

9 மராட்ட . 


7 தன் 


8 ஆந்திர 


7 


கொங்கணி 


தருமம்பண்ணி தேவாலயங்கள் பூசை நன்றாய் நடப்பித்து இராச்சி 
யம் இரக்ஷித்தான் . 
அவன் மகன் கொங்கணீ மகாதிரரசன் நவ ....................யிருக் 

கிற .............. ........ங்களுடைய காந்திகளினாலே வெகு 

அலங்காரமாயிருந்துகொண்டு தரும நீதியுடனே இராச் 
மகாதிராயன் 
பட்டம் .20 சியம் இரக்ஷித்துக்கொண்டு தனக்கு 

தனக்கு அண்ணனைச் 
சேனாதிபதியாய் வைத்துக்கொண்டு 

அந்த 

வல்ல 
பாக்கியராயன் தம்பி பேச்சின் படி நன்றாய் நடந்துகொண்டு தேக் 
தேசங்களுக்குப் போய் கப்பங்களை வாங்கிக்கொண்டு அநேக சத்து 
ருக்களை யுத்தம்பண்ணி செயித்து கொங்க கர்னாடக தேச மன்னனா 
யிரக்ஷித்தான் . அவன் மகன் இராச கோவிந்தராயன் தளவன 

புரத்திலே பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு கெங்கை 
கோ விந்த 

வம்சத்துக்கு நின்மலமா யிருக்கிறவன் நல்ல நீதி மார்க் 
கத்தை அறிந்து 

இரக்ஷித்தான் . 
பட்டம் -21 

தனுசுவித்தையிலே ...........ராமனுக்கு சமானம் . பாக்கி 
யத்திலே தேவேந்திரனுக்கு சமானம் . வெகு பராக்கிரமமா யிருக்கிற 
இராசாக்களுடைய கிரீட மாலைகளெல்லாம் தன்னுடைய பாதத்திலே 
விழப் பண்ணுகிறவன் , கத்தி , பாணம் முதலான தனுசுக்கள் ( ? ) எடுத் 
துக்கொண்டு சத்துரு இராசாக்களைச் செயம்பண்ணி வெகுசனங்களை 

... க்கு அனுப்புகிறவன் . லிங்கதாரி மதத்திலே மிகவும் 
பிரீதியா யிருக்கிறவன் . ஆனபடியினாலே அவனுக்கு நந்தி வரும 
னென்று பேர் பிரசித்தமாச்சுது . அவன் சிறிதுநாள் முகுந்த பட் 
டணத்திலே இருந்து இராச்சியம் இரக்ஷித்தான் , 


ராயன் 


இராச்சியம் 


சிவகாம 


ராயன் 


அவன் தம்பி சிவகாமராய னென்கிறவன் தளவனபுரத்திலே 

பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு தேவ பிராமணாளி 
டத்திலே வெகு பத்தியுடனே நீதி சாஸ்திரம் விசாரித்து 

இராச்சிய பரிபாலனம் பண்ணினான் . அப்போது பூமி 
பட்டம் -22 

தானம் பண்ணின வயணம் -சிறிது நாள் முகுந்த பட்ட 
ணத்திலே யிருந்துகொண்டு இராச்சிய பரிபாலனம் பண்ணினான் .-- 
சாசனம் பண்ணின வயணம் - சாலிவாஹன 

வருஷம் 
வஸ்து 

591 சகை -வருஷம் மாகமாசம் உத்தராயணம் , 
சத்துரு 

இராசாக்களாகிற சிங்கத்துக்கு கெண்ட பேருண்டனா 
யிருக்கிறவன் சிவமகாராயன் திராவிடதேசம் கெட்ட 
னூரிலே யிருக்கிற வேதசாஸ்திரந் தெரிந்து சுகுணவானாயிருக்கிற 
விஷ்ணுவினுடைய குமாரன் வாசபேயனுக்கு உலியூர் ஓபளிஹேளி 


சகை 


8 . 


3 
1 ரத்தினகசிதமா 2 சிம்மாசனத்திலே இரத்தின பாசு 4 யும் வைவசுவத பட்டணத்து - பாடம் 
5 பிராமணர்களிடத்திலே 

8 விவரம் 7 கிரஹ பாண்யுதம் 8 பிரமோதூத சம்வத்சரம் 


3 


அள்ளி சர்வமானியமாய் தானம் பண்ணிக் கொடுத்தான் . இப்படி 
இன்னும் அநேக தருமங்கள் பண்ணினான் . 


அவன் மகனுக்கு மகன் பிறிதிவீ கொங்கணீ மகாதிராயன் 
தளவனபுரத்திலே பட்டம் கட்டிக்கொண்டு கர்னாடக தேசம் இரக்ஷித் 

துக்கொண்டு தனக்கு சேனாதிபதியாயிருக்கிற ஸ்ரீ புருஷ 
பிறிதிவி 

ராயனை விசய ஸ்கந்தர்புரத்திலே அவனுக்குப் பன்னி 
கொங்கணி 

ரெண்டு கிராமங்கொடுத்து அவனதிலே யிருந்துகொன்டு 
மகாதிராயன் 
பட்டம் -23 சத்துரு இராசாக்களுடனே யுத்தம்பண்ணி செயித்து 

இராஜாவுக்கு சந்தோஷம் பண்ணின படியினாலே அவ 
னுக்கு சவுரியாபரண நரேந்திர சேனாதிபதி என்று பேர் வைத்து பூமி 
கொடுத்த வயணம் சாலிவாஹன சகை வருஷம் 668 ............... 


பிரபவ வருஷம் சித்திரைமீ சுக்கிலபக்ஷம் பஞ்சமியிலே அசு 

வனி நக்ஷத்திரத்திலே சோமவாரத்திலே ஸ்ரீ புருஷராய 
சகை வருஷம் 
668 - 

சேனாதிபதி விசய ஸ்கந்தரபுரத்திலே சேர்ந்த கணவாய் 

மேலேயிருக்கிற பன்னிரண்டு கிராமத்துடனே கூட , 
விசயஸ்கந்தரபுரம் தருமம்பண்ணிக்கொடுத்தான் . அதுக்கு சாக்ஷி 
தன் குலத்திலே பிறந்திருக்கிற மந்திரி இராசகுமாரர்கள் தெய்வ 
சாக்ஷி மல்லிகார்ச்சுன சுவாமி . இந்தப்படி தருமம்பண்ணிக்கொடுத் 
தான் . அவன் மிகவும் அலங்காரத்துடனேயிருக்கிறபடியினாலே 
யும் நித்யம் அரண்மனையிலே மங்களகரமாயிருக்கிறபடியினாலேயும் 
அவனுக்கு சிவமகாராசாவென்று பேர்வந்து சந்தோஷமாய் இராச் 
சியம் இரக்ஷித்தான் . 


பட்டம் -24 


அவன் தம்பி விசயா [ தி ] த்தியராயனுடைய மகன் இராசவல்ல 

தேவராயன் தளவனபுரத்திலே பட்டாபிஷேகம் பண் 
இராசமல்ல ணிக்கொண்டு கர்ணாடகதேசம் கொங்கதேசம் இரக்ஷித் 
தேவராயன் 

தான் . அவன் ரூபத்திலே மன்மதனைப்போலே , யுத்தத் 

திலே அர்ச்சுனனைப்போலே , கெம்பீரத்திலே மேரு 
பர்வதத்தைப்போலே தயையிலே ராமரைப்போலே இப்படியநேக 
குணங்களுடனேயும் வெகுபராக்கிரமத்துடனேயும் திராவிடதேசத் 
துக்குப்போய் காஞ்சிபட்டணத்திலேயிருக்கிற திராவிட இராசாக்களை 
செயித்து சோளராசாவுடன் யுத்தம்பண்ணி அவனுக்கு பயம்பண்ணி 
வைத்து பிறகு அவனுடனே சிநேகம் பண்ணிக்கொண்டு இந்தப்படி 
கெங்கர் குலத்துக்கு வெகுகீர்த்தி செய்து வைத்து இராச்சியம் 
இரக்ஷித்தான் . 


1 


wa சஷ்டி உத்தர ஷட்சதம் 


9 


அவன் மகன் கெந்ததேவ மகாராயன் தளவன புரத்திலே பட் 

டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு சகல இராசாக்களு 
கெந்ததேவ 

டைய பிருதுமடைந்து திராவிட தேசத்திலே கப்பம் 

வாங்கிக்கொண்டு வந்து சோழபாண்டிய இராசாக்களை 
பட்டம் -25 

சினேகம் பண்ணிக்கொண்டு 
இரக்ஷித்தான் . 


மகாராயன் 


இராச்சியம் 


1 


அவன் மகன் சத்தியவாக்கியராயன் தளவனபுரத்திலே பட்டா 

பிஷேகம் பண்ணிக்கொண்டு இராச்சியங்களிலே துஷ்ட 
சத்தியவாக் 

....பண்ணிக்கொண்டு தேசத்திலே சத் 
கியராயன் 

தியந் தப்பாமல் நீதியாய் நடப்பித்து சத்தியவாக்கியராய 
பட்டம் -26 

னன்று லோகத்திலே கீர்த்தியை யடைந்தான் . 


அவன் தம்பி குணதுத்தமராயன் தளவனபுரத்திலே பட்டம் 

கட்டிக்கொண்டு கொங்கு கர்னாடக தேசம் வெகு நீதி 
குணதுத்த 

யுடனே தங்கள் வம்சத்திலே பண்ணின தருமத்தைப் பரி 

பாலனம் பண்ணிக்கொண்டு மற்றை இராசாக்களை 
பட்டம் -27 

யெல்லாம் சினேகம் பண்ணிக்கொண்டு தன்னுடைய 
இராச்சியத்தை இரக்ஷித்துக்கொண்டிருந்தான் . 


மராயன் 


அவன் தம்பி இராசமல்ல தேவராயன் தளவனபுரத்திலே 

பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு சகல இராசாக்க 
இராசமல்ல 

ளுடைய பிருதுமடைந்து அப்போது பாண்டிய ராசன் 
தேவராயன் 

யுத்தத்துக்கு வந்தவிடத்திலே அவனுக்கு அபசெயம் 
பட்டம் .28 

பண்ணுவித்து சகல இராசாக்களுக்குள்ளும் இவனுக்குச் 
சமானமான பெலசாலி யில்லையென்று கீர்த்தியடைந்து தன்னுடைய 
அண்ணனை விசயஸ்கந்தரபுரத்திலே வைத்து இராச்சியம் இரக்ஷித் 
தான் . அப்போது அவன் அண்ணன் குண துத்தமராயன் தருமம் 
பண்ணின வயணம் சாலீவாஹன சகை வருஷம் 800 . 

விகாரி வருஷம் = 303 ஆனிமாசத்திலே குருவாரத்திலே பூர்ணமி 
யிலே புனர்வசு நக்ஷத்திரத்திலே 7 விஷ்ணு குஹாலயமென்கிற 
செயின்னியதேவர் நவகறும் பெலிபூசை முதலான தருமத்துக்குக் 
கொங்கண கு ளீ சுவா பகவந தனு.ை--- ய சி ஷியன் . 
அவன் சிஷியன் தெசசோமபகவந்தன் - அவன் சிஷியன் அகோர 
சோமபகவந்தன் - அவன் சிஷியன் சசிபூஷண மகாமுனி. அவனுக்குத் 
தலைக்காடு நாடு வடகரைநாடு , வீரஅள்ளியென்கிற கிராமம் சர்வமானிய 
மாய் தருமம் பண்ணிக் கொடுத்தான் . 


1 நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் 


10 


அதின் பிறகு உபயகாவேரி , மத்தியத்திலே பச்சிமரெங்கனாயக 
ருடைய சேவை வெகுநாளாய் கெவுதமர் பூசைசெய்து இருந்தபிறகு 
இந்தஸ்தலம் வனமாய் போய் திருமலையனென்கிறவன் இரங்கனாயகர் 
கோவில் கட்டுவித்து கொஞ்சம் பிராகாரங் கட்டி ஸ்ரீரங்கபுரமென்று 
பேர்வைத்து அந்தக் கோவிலுக்கு மேற்கு தன்பேர் வைத்து திருமலை 
தேவரென்று ஒருவிஷ்ணு பிரதிஷ்டை பண்ணி இந்த இரண்டு கோவி 
லுக்கும் பூசை முதலான தருமம் நடப்பித்துக் கொண்டு வந்தான் . 
சகை வருஷம் -816 ஆனந்த வருஷம் வைசாகமாசம் சுக்கிலபக்ஷம் 
சப்தமி சுக்கிரவாரம் . 


சோமுளவம்சத்திலே விசயாடராயன் மகன் ஆதித்யவரும் 

ராயன் சோளதேசம் தஞ்சாவூரிலே பட்டம்கட்டிக் 
சோ ( ழ )ௗ கொண்டு கொங்கதேசத்துக்குவந்து கொங்கதேசத்து 
வம்சத்திலே 

இராசா வேடர்களை செயம்பண்ணி தலைக்காடு பட்டணம் 
கொங்க தேசம் 
பட்டம் . 29 

கட்டிக்கொண்டு இந்த இராச்சியங்களிலே அநேக 

அக்கிரகாரம் சர்வமானியமாய் தருமங்கள் பண்ணி 
இந்த இராச்சியமும் இரக்ஷித்தான் . 


வீரசோள 
ராயன் 


இவன் மகன் வீரசோழ)ௗராயன் இந்த கொங்க . கர்னாடக 

தேசங்களுக்கும் இராசாவாய் தஞ்சாவூரிலே பட்டாபி 
ஷேகம் பண்ணிக்கொண்டு, வெகுதேசம் செயம் 

பண்ணி யுத்தத்திலே பயப்படாமல் வெகு சூரனாயிருந்த 
பட்டம் -30 

படியினாலே வனுக்கு வீரசோழராயனென்று 
பேர்வந்தது . நாராயணனிடத்திலே வெகு ...... 

யானபடியினாலே வீரசோழ நாராயணனென்று பேர்வந்தது . 
இந்த இராசாவும் பாண்டிய இராசாவும் அநேக தேசம் திக்குவிசயம் 
பண்ணினார்கள் . அதன் பிறகு வீரசோள நாராயண இராசாவான 
வன் ................. புக்குப் போய் சண்டைபண்ணி சிம்மள இராசாவை 
செயித்து லோகத்திலே வெகு கீர்த்தியை அடைந்து சோளதேசம் 
காவேரிதீரத்திலே வீரநாராயணபுரமென்று அக்கிரகாரம் பண்ணி 
பிராமணாளுக்கு சர்வமானியம் பண்ணி இன்னஞ் சிறிது அக்கிரகாரங் 

சர்வமானியம் பண்ணி தானம் பண்ணியிருந்தான் , அவன் 
ஒருநாள் சமுத்திர தீரத்திலே இருக்கச்சே அவ்விடத்திலே மத்கள 
வாத்திய சத்தங்கேட்டு அவ்விடம் பார்த்தவிடத்திலே சிதம்பர சபாபதி 
சுவாமி- * டமருகவாத்திய மடித்துக்கொண்டு பார்வதியுடனேகூட 
நாட்டியம் பண்ணுகிறதாய் தோணப்பட்டு வெகு திரவியஞ் செலவு 
பண்ணி அவ்விடத்திலே கனகசபை கட்டுவித்தான் . இந்த இராசா 


கள் 


1 விஜயாலய 


3 பிரீதி 


3 -மருகம் - துடி 


4 தோன்றக்கண்டு . 


11 


யராயன் , 


வுக்கு வெகுபேர் பிள்ளைகள் . அவர்களிலே தேசோதித்திய ராயனுக்குச் 
சோளதேசமும் அரிஞ்செய ராயனுக்கு திராவிடதேசமும் கொடுத்து 
ஸ்வர்க்கத்தை அடைந்தான் . 
அவன் மகன் தேசோதித்தியராயன் தஞ்சாவூரிலே பட்டாபி 

ஷேகம் பண்ணிக்கொண்டு அண்ணன் அரிஞ்செயராய 
தேசோதித் 

னுக்கு திராவிடதேசம் பட்டாபிஷேகம் பண்ணுவித்து 

காங்கதேசம் முதலானத்துக்கும் இராச்சிய பரிபாலன 
பட்டம் 31 

தருமத் துடனே இராச்சிய விசாரணை செய்து காவேரி 
தீரத்திலே சதுச்சமுத்திரமென்கிற தாய் நாலு அக்கிரகாரம் பண்ணி 
இராச்சியம் இரக்ஷித்தான் . அவனுக்கு புத்திரனில்லை . 
இவன் அண்ணன் அரிஞ்செயராயன் மகன் முதல் பராந்தக 

ராயன் பாண்டிய இராசாவுடனே யுத்தம் பண்ணி 
பராந்தக செயித்து கப்பம் வாங்கிக்கொண்டு தஞ்சாவூரிலே பட் 
மாயன் 

டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு காவேரிதீரத்திலே அக் 
பட்டம் - 32 

கிராகரம் மானியம்பண்ணி பூமிதானம் , கோ தானம் , 
கன்னிகாதானம் முதலான தும் பண்ணி சேதிராயன் மகள் சித்திரி ( ரை ) 
என்கிறவளை கலியாணம் பண்ணி அவளுக்கொரு பிள்ளை பிறந்து 
பிறகு சத்துருக்களை செயித்தபடியினாலே அவனுக்கு அரிமாலியென்று 
பேர் வந்தது . அதின் பிறகு அவன் பரலோகத்தை அடைந்தான் . 
அவனுடைய பெண்சாதி சித்திரையென்கிறவளும் 

அவனுடனே 
அனுகமனம் பண்ணினாள் . அவளுக்கு வெகுபிள்ளைகள் 
பிறந்த துகள் . 


கூட 


அந்த பராந்தகராயனுடைய பிள்ளைகளிலே திவியராயன் என் 

கிறவன் தஞ்சாவூரிலே பட்டாபிஷேகம் பண்ணிக் 
திவியராயன் 

கொண்டு திராவிடதேசமும் இரக்ஷித்துக்கொண்டு 
பட்டம் -33 

அதின்பிறகு வீரபாண்டியனிடத்திலே மிகவும் பயத்தை 
யடைந்து அதின் பிறகு வீரபாண்டியன் தஞ்சாவூருக்கு சண்டைக்கு 
வந்தவிடத்திலே அவனுடனே சண்டைபண்ணி செயித்து அவன் 
காதை அறுத்துப் போட்டான் . அப்போது வீரபாண்டியன் மதுரைக் 
குப் போய்விட்டான் . இதனாலே இவனுக்கு அரிதிட்டு என்று பேர் 
வந்தது . அந்த அரிதிட்டுராயன் தஞ்சாவூர் பட்டணத்திலே மந்திரியை 
மந்திரியை வைத்து தான் உத்தரதேசம் செயம்பண்ணவேணு 
மென்று போய் வெகுநாள் அவ்விடத்திலே தானே இருந்தபடியினாலே 
இந்த தஞ்சாவூரிலே யிருந்த இராச வம்சத்து சனங்கள் மந்திரி 
பேச்சைக் கேளாமல் ஒருத்தருக்கொருத்தர் சண்டைவந்து மனுஷ 


1 உடன்கட்டை ஏறினான் . 


12 


முகாந்திரமாய் இராசா விசேஷங் கேழ்விப்பட்டு இராசா வந்து துஷ்ட 
நிக்கிரகம் சிஷ்டபரிபாலனம் பண்ணி காவேரி தீரத்திலே வாய்க்கார 
கள் வெட்டுவித்து தருமங்கள் முன் நடந்தபடி நடப்பித்து துலாபால் 
னம் முதலான ................ பண்ணினான் . அதின் பிறகு வைதொண்டவம் 
சத்திவே சத்திகன்கனை செயித்து அவனிடத்திலே கனகரத்தின 
மாணிக்கங்கள் கொண்டுவந்து ஸ்ரீமன்னாராயணனுக்குப் பிரீதியாய் 
பிராமணாளுக்குக் கொடுத்துவிட்டான் . இவனுக்குப் பிள்ளையில்லாத 
படியினாலே தன்னுடைய தம்பி அரிவாரிதேவனுக்கு பட்டங்கட்டினான் . 


அந்த அரிவாரிதேவன் தஞ்சாவூரிலே பட்டாபிஷேகம் பண்ணிக் 

கொண்டு சோள , திராவிட கொங்கதேசம் முதலாய் 
அரிவாரி 

இரக்ஷிக்கிற காலத்திலே அப்போது அவன் அண்ணன் 
தேவன் 

திவியராயன் சதுரங்க சேனைகளுடனே மதுரைக்குப் 
பட்டம் -34 

போய் பாண்டிய இராசாவுடனே சண்டை பண்ணின 
விடத்திலே சண்டையிலே அபசயமாய் பாண்டிய இராசா ஓடிப்போய் 
விட்டான் . அப்போது பாண்டியதேசமுங் கட்டிக்கொண்டு விரிஞ்ச 
புரம் முதலாய் கொள்ளை பண்ணிக்கொண்டு . திரும்பி தஞ்சாவூருக்கு 
வந்தான் . அப்போதிவன் இராசாக்களை செயித்தபடியினாலே இவ 
னுக்கு இராசராசாவென்று பேர் வந்தது . இந்த இராசாவுக்கு ஓடிப் 
போன பாண்டிய இராசாவினுடைய தாய் மிகவும் உறவு . ஆனபடி 
யினாலே அந்த பாண்டிய இராசாவினிடத்திலே அநேக திரவியபூ ( ஷ ) ழ 
ணங்கள் வாங்கிக்கொண்டு அந்த மதுரையை அவன் வசம்விட்டு 
இரண்டுபேரும் மிகவும் சினே கிதமாய் இருந்தார்கள் . அதின்பிறகு 
அந்த இராசா சேனாதிபதியானவன் மிகவுங்கிட்டின பந்துசெனமான 
படியினாலே தான் தானே அவன் வீட்டுக்குவந்து அந்த அமரபுசங்க 
னென்கிற சேனாதிபதி சந்தோஷத்துடனே இராசாவுக்கு கனகாபி 
ஷேகம் பண்ணினான் . அப்போது இராசா சந்தோஷப்பட்டு தேசங் 
கள் செயத்துக்கு அனுப்புவித்தான் . அப்படியே அந்த அமரபுசங்க 
னென்கிற சேனாதிபதி சதுரங்க சேனைகளுடனே மேற்கு திக்கிலே 
யிருக்கிற 

... த்துக்குப் போய் அவ்விடத்திலேயிருந்து 
கேரளதேசம் செயம்செய்யப் போனவிடத்திலே அந்த இராசாவான 
வன் சத்துருபலாயனம் முதலான அபிசாரகிரித்தியம் செய்கிறா 
னென்று கேட்டு அதிகோபத்துடனே போய் கொல்லூர் , இந்திரகிரி, 
நீலகிரி , துர்க்கம் முதலான தும் செயித்து அந்த இராசா சகலபெலமும் 
போனபடியினாலே கப்பலேறிக்கொண்டு சமுத்திரநடுத் தீவிலே ஓடிப் 
போய்விட்டான் . அதின் பிறகு சோழ) ள ராசா சேனாதிபதியானவன் 
தங்கள் துரை உத்தாரப்படிக்கு அங்கே அகப்பட்ட திரவியங்களை 


1 


1 விஷயம் கேள்விப்பட்டு 


2 தருமங்களை 


13 


சிவாலயத்தோடே கூடியிருக்கிற கணவாய் ஸ்தலத்திலே நிஷேபம் 
பண்ணி பச்சிமதிக்கு செயஸ் தம்பம் நட்டு லோகத்திலே வெகுகீர்த்தி 
வைத்தான் அதின்பிறகு ... 


. 


பீமராயனென்கிறவன் இந்த சமாசாரங்கேட்டு சண்டைக்கு 
வந்தவனை யுத்தம்பண்ணி செயித்து அவன் மகனையுங் கொன்று 
போட்டு அதற்குமேல் கலிங்க தேசத்துக்கு யுத்தத்துக்குப் போய் 
அவனிடத்திலே கப்பம் வாங்கிக்கெர்ண்டு அங்கேயிருந்து நிற்மதா 
தடத்துக்குப்போய் அந்த தேசங்களிலே அநேக இராசாக்களை செயம் 
பண்ணி நிற்மதா தடத்திலே செயஸ் தம்பம் நட்டு தெக்ஷிணதிக்குக்கு 
மகேந்திரகிரி பர்வதத்திலே வியாக்கிர அடையாளத்துடனே செயஸ் 
தம்பம் நட்டு அப்போது வைதும்பராயன் - காமாற்ணவராயன் - தான 
பால்லியபீமராயன் - அம்மராயன் முதலான இராசாக்களை செயித்து 
அநேகம் ஆபரணம் திரவியம் அந்தப்புரஸ்திரீ முதலான தும் கப்பம் 
வாங்கிக்கொண்டு சுவற்ணாத்துமமாயிருக்கிற பீமராயனுடைய பாவர 
திமை வாங்கிக்கொண்டு சேனைகளுடனே கூடவந்து இராசாவைக் 
கண்டு இராசா சந்தோஷத்துடனே சம்பாதித்து வந்த சகலதிரவியங் 
களையும் சிதம்பரேஸ்வரருக்கு தங்கள் பிதாமகன் கனகசபை மாத் 
திரம் கட்டுவித்தானென்றுதான் கோபுரங்கள் மதில்கள் மண்டபங்கள் 
சோபானங்கள் முதலான தும் கட்டுவித்து சபாபதிக்கு சகல ஆபர 
ணங்களும் பண்ணி வெகுதருமம் பண்ணினான் . அதற்குமேல் துலா 
பாரதானம் அநேகந்தரம் பண்ணி காவேரி தீரத்திலே அனேக அக் 
கிரகாரம் சர்வமானியம் பண்ணி சிறிது பூமிதானங்களும் பண்ணினான் . 
அப்போது கொங்கதேசம் கர்னாடகதேசம் கைவசத்திலே யிருக்கிற 
படியினாலே மகாராச சோழராயனானவன் கொங்கதேசத்துக்கு வட 
புறத்திலே தலைக்காடுசீமை கேரையூரென்கிற கிறாமம் இராசராசபுர 
மென்று பேர்வைத்து தளவனபுரத்திலே யிருக்கிற தேவபிராமண 
பூசைபண்ணி தருமம் பண்ணுகிற வைசியர்களுக்குக் கொடுத்து அவர் 
கள் கையினாலே பிராமணாள் அக்கிரகார தருமம் பண்ணிக்கொடுத் 
தான் . அந்த வேளையிலே யின்னம் அனேக தருமம் பண்ணிக் 
கொடுத்தான் . 


சாலிவாகன சகைவருஷம் - 927 விசுவாவசு வருஷம் மாகசுத்த 
பஞ்சமி சதய நக்ஷத்திரம் இந்த வேளையிலே தருமதானம் பண்ணிக் 
கொடுத்து சோளராச்சியம் தஞ்சாவூரிலே யிருந்து கொண்டு இந்த 
அநேக தேசங்கள் கப்பம் வாங்கிக்கொண்டு இராச்சியம் 
இரக்ஷித்தான் . 


1 


1 நர்மதா 


2 நர்மதா 


14 


எதுவம்சம் - ஒயிசள ராசாக்கள் 

வம்சம் 
சமஸ்த பிரபஞ்சமும் இருக்கிறவராயிருக்கிற விஷ்ணுவினு 
டைய நாபிகமலத்திலே பிரமா உண்டானார் . அவரிடத்திலே அத்திரி 
ரிஷி உண்டானான் . அத்திரியி னுடைய நேத்திரத்திலே சந்திரன் , 
அவனிடத்திலே புதன் . புதனிடத்திலே புரோருவன் . அவனிடத்திலே 
ஆயு . ஆயுவினிடத்திலே நகுஷன் . நகுஷனிடத்திலே யயாதி . யயாதி 
யினிடத்திலே எது . 
அந்த எது வம்சத்திலே அநேக ராசாக்கள் துவாரகா பட்ட 

ணத்திலே இராச்சியம் இரக்ஷித்துக்கொண்டு இருந்தார் 
எதுவம்சம் 

கள் . அந்த ராசாக்களிலே சாளனென்று ஒரு ராசா 

வேட்டையாடுகிற நிமித்தியம் அனேக சேனைகளுடனே 
தெக்ஷிணதிக்கிலே சிம்மாசலமென்கிற ஒரு பர்வதத்துக்கு வந்து 
வேட்டையாடுகிற வேளையிலே அவ்விடத்திலே ஒரு முசலானது ஒரு 
புலியைத் துரத்திவருகிறதைக் கண்டு இந்த க்ஷேத்திரம் நல்ல 

வீரக்ஷேத்திரமென்று யோசனை பண்ணியிருக்கச்சே அந்த 
புலியானது அவ்விடத்திலே ஒரு ரிஷிதபங்கமுனி என்கிறவர் தபசு 
பண்ணிக்கொண்டிருப்பவரை பாயப் போகச்சே இந்த ராசாவான 
வன் அந்த புலியை ஒரு பாணத்தினாலே கொன்றுபோட்டான் . அப் 
போது அந்த ரிஷி இந்த ராசாவைப் பார்த்து விசயனென்று பேர் 
கொடுத்து இந்த சாளனென்கிற ராசாவானவன் அதைக்கொன்ற 

படியினாலே கர்னாடக பாஷையிலே ஒயிசாளனென்று 
ஒயிசள 

பேர்வைத்து அந்த தேசத்துக்கும் ஒயிசளதேசமென்று 

பேர்வைத்து இந்ததேசம் கட்டிக்கொண்டு இராச்சியம் 
இரக்ஷித்துக் கொண்டிருவென்று அந்த ரிஷியானவர் வரங்கொடுத்த 
படியினாலே அப்படியே அந்த தேசத்திலே பட்டங் கட்டிக்கொண்டு 
இருந்தார் . பிறகு வெகு நாள் கழித்து அந்த வம்சத்திலே ஒரு ராசா 
வெகு வணக்கத்தினாலேயும் , கீர்த்தியிலே ஆதித்தனைப்போலே யிருந்த 
படியினாலேயும் வினையாதித்தனென்று உண்டானான் . 
அந்த வினையாதித்தராயன் தலைக்காட்டிலே யிருந்து இந்த 

ராச்சியம் கொஞ்சம் கொஞ்சமாய் கைவசம் பண்ணிக் 
வினையாதித்த 

காண்டு இந்த தேசங்களிலே யிருக்கிற பாளையகாரரை 

பிரீதிபண்ணிக்கொண்டு கொஞ்சதேசம் இரக்ஷித்துக் 
பட்டம் -35 . 
சகை வருஷம் கொண்டிருந்து அதற்குமேல் தலைகாட்டிலே இருக்கப் 
991 . 

படாமல் துளுவதேசத்துக்குப் போய் அங்கே சிறிது 
கிராமம் கைவசம் பண்ணிக்கொண்டு இருந்தான் , 


வம்சம் 


பாயன் 


5 வினயாதித 


8 கொங்க 


1 சளன் ? போகையிலே 3 ஹொய்சளன் 4 வினயாதித்தன் 


15 


வாஹன 


கூட 


சகை 1015 


அப்போதிந்த கர்னாடக கொங்கதேசங்களிலே முன்னாலே சோழ 
ராயனுக்கு கப்பங் கொடுத்துக்கொண்டிருந்த பாளையக்காரர் வசமா 
யிருந்தது இந்த தேசம் . இந்த வினையாதித்யராயன் தலைக்காட்டிலே 
ராச்சிய பரிபாலனம் பண்ணிக்கொண்டிருக்கச்சே அவன் மந்திரி 
வித்தியாவினையன் கலைக்காடு மல்லிகார்ச்சுன சுவாமிக்கு தங்கள் எச 
மானன் உத்தாரங் கேட்டுக்கொண்டு பூமிதருமம் கொடுத்தான் . சாலீ 

சகைவருஷம் 991 சாதாரண வருஷம் சைத்திரசுத்த 
பஞ்சமியில் பூமிவயணம் எழுத்து போச்சுது . 

அந்த வினையாதித்தியனுடைய ஸ்திரீ வலதேவியினிடத்திலே 
வல்லாளனென்று பிள்ளை உண்டானான் . 
வல்லாள ராயன் சசபுரத்திலே யிருந்து கொஞ்சதேசம் இராச் 

சிய பரிபாலனம் பண்ணிக்கொண்டு தனக்கு தம்பி 
வல்லாள 

பெட்டதேவன் , உதயாதித்தியதேவன் இந்த இரண்டு 
ராயன் பட்டம் பேர்களுடனே 

வெகு சேனைகள் சேர்த்துக் 
- கொண்டு தன் னுடைய மகன் பெட்டதனுடனேயும் தலை 
காட்டுக்கு வந்து கொங்கு பாளையக்காரரை செயித்து அந்த தலைக் 
காட்டிலே பட்டம் கட்டிக்கொண்டு அவ்விடத்திலே நின்றும் நொளம் 
பவாடி கெங்கைவாடி பனவசை ஆனைகல்லு செயம்பண்ணி சின்ன 
மதத்திலே யிருந்துகொண்டு அந்த சாஸ்திரம் விசாரித்துக்கொண்டு 
இருந்தான் . அவன் மந்திரி எக்கடைலகுமையன் தன்னுடைய 
எசமானன் கையிலே உத்தாரம் வாங்கிக்கொண்டு சென்னகேசவ 
சுவாமிக்கு பத்து கண்டகம் பூமி தருமதானம் பண்ணிக்கொடுத்தது . 
சகைவருஷம் 1015 அக்ஷயவருஷம் புஷியபொகுள திரயோதசி மங்கள 
வாரத்தில் தரும தானம் பண்ணிக்கொடுத்தான் . அந்த வல்லாளராயன் 
ஸ்திரீ ............ டத்திலே பெட்டதிராயன் பிறந்தான் . 
பெட்டத விஷ்ணுவர்த்தன ராயன் தலைக்காட்டிலே பட்டாபி 

ஷேகம் பண்ணிக்கொண்டு அவன் மந்திரி மாதவனாயக்க 
பெட்டத 

னுடனே கூடிக்கொண்டு சிறிது சேனைகள் சேர்மானம் 
விஷ்ணுவர்த் 

பண்ணிக்கொண்டு சசபுரம் வாசந்திகாதேவி வரப்பிர 
பட்டம் 37 

சாதத்தினாலே துளுவதேசம் சக்கரகூடம் முச்சங்கி 

கோளாள நிலாவள துர்க்கம் இராயராயோத்தமபுரி 
தென்யக்கூர் கொத்தவாடி , கொங்கு இதுமுதலான தேசங்கள் 
செயித்து மேற்கு மலையாளம் , குடகுமட்டுக்கும் , வடக்கு சாதிமலை , 
தெற்கு கொங்கு , கிழக்கு ஆலம்பாடி இதுமத்தியத்திலே யிருக்கிற 
• தேசங்களை இரக்ஷித்துக்கொண்டு குருவினிடத்திலே வெகு பக்தி 
யுடனே , இராச்சியம் இரக்ஷித்துக்கொண்டு அல்சூர் காந்தரபுரத் 
1 போயிற்று 


தனராயன் 


சகை 1020 


2 கொங்க 


3 சயி . 


16 


திலே தனக்கு அரண்மனை கட்டுவித்து தலைக்காடு இராச்சியம் 
இருக்கிறகாலத்திலே சோழராசா யுத்தத்துக்கு வந்தவன் சண் 
டைப்பண்ணி செயித்து கேரளதேசத்து ராசாவுடனே வெகு யுத்தம் 
பண்ணி அவன் சேனைகளில் வெகு சனங்களைக் கொன்று போட்டு 
வடக்கே மாளவதேசமட்டுக்கும் செயம்பண்ணி வெகுதிரவியம் வாங்கிக் 
கொண்டு , பாக்கியத்திலே தேவராசாவுக்கு சமானமாய் , ரூபத்திலே 
மன்மகனைப் போலே சரணாகெ தமாய் வந்த பேர்களை இரக்ஷித்துக் 
கொண்டு கவீசுவரனை இரக்ஷிக்கிறவன் தங்கள் மதத்திலே யிருக்கிற 
செயினிய சாத்திரம் விசாரித்து அவர்களை இரக்ஷித்துக்கொண்டு, 
கெங்கண்ணிய சளுவதேவர் கெங்கவாடி * னோனம்பவாடி செனங்களை 
துஷ்டநிக்கிரஹம் சிஷ்டபரிபாலனம் பண்ணி தன்செனம் வெகுசனங் 
களை இரக்ஷித்து அதற்குமேல் அவனுடைய ஸ்திரீ ஸ்ரீரங்கத்துக்குப் 
போய் வைஷ்ணவமதம் செய்துகொண்டு , அந்த சாஸ்திரம் நன்றாய் 
விசாரித்து இது மெய்யான சாஸ்திரமென்று மனத்திலே பத்தியாய் 
தேவபிராமணாளிடத்திலே வெகு பத்தியடைந்து , வெகு தான தருமம் 
கன்னிகாதானம் - உபனயன தானம் பண்ணி 

வெகு 

சந்தோஷத் 
துடனே வந்து தன்னுடைய புருஷன் பெட்டராயனுக்கு வியாசராலே 
சொன்ன தருமசாஸ்திரம் விசாரிக்கச் சொல்லியும் தேவபிராமணாள 
இரக்ஷிக்கச்சொல்லியும் இந்தப்படி தன் புருஷனுக்குச் சொல்லிக் 
கொண்டு வருவாள் . அதுகேட்டு பெட்டராயன் பேசாமலிருப்பான் . 
அதின்பிறகு இராமானுசாசாரி யென்கிறவர் சோழ தேசத்திலே 
யிருந்து இவ்விடத்துக்கு வந்து பெட்டராயனுடைய ஸ்திரீ விஷ்ணு 
மதத்திலே யிருக்கிறபடியினாலே தான்வந்த சமாசாரம் அவளுக்குச் 
சொல்லியனுப்புவித்தார் . அவளுஞ் சந்தோஷப்பட்டு தன்னுடைய 
புருஷனோடு சொல்லி அவரைத் தன்னுடைய அரமனைக்கு அழைப்பித் 
துப் பேசினவிடத்திலே அந்த ராசா செயினியர் சாஸ்திரம் மெய்யா 
யிருக்குதென்று சொன்னபடியினாலே செயினிய சாஸ்தி .... 


சகை 


இந்த விஷ்ணுவர்த்தராயன் பூமிதருமம் பண்ணினவயணம் . 

வருஷம் - 102 - விக்கிரம வருஷம் மாகமாசம் 
சகை-1020 

அவிட்ட நஷத்திரத்திலே சிவயோகம்- பெவகரணம் - இந்த 
தினத்திலே ஸ்ரீரங்கபட்டணம் . 


அக்காசி அக்கம்மா எடத்துறையிலே சேர்ந்த- குருவனாங்கிராமம் 
சமக்கிரமாய் பச்சிமரங்கனாத ஸ்வாமிக்கு கெங்கை சன்னதியிலே 
தாராபூர்வகமாய் தருமதானம் பண்ணிக்கொடுத்தான் . 


1 


ஜைன் 


2 நொளம்பவாடி 


3 சேர்ந்து 


17 


தனராயன் 
சகை 1039 


சகை 1033 


தனராயன் 


அதன் பிறகு விஷ்ணுவர்த்தன ராயன் தளவாய் , கெங்கை 

தெண்டதேனாயக்கன் தங்கள் ராசாவினுடைய உத்தா 
விஷ்ணுவர்த் 

ரத்தின்படி தங்கள் குருக்கள் சுசசந்திரசித்தாந்ததேவ 
ருக்குக் கொடுத்த பூமிவயணம் - சகைவருஷம் 1039 .. 

விளம்பி வருஷம் . பால்குன சுத்தபஞ்சமி சோமவாரத் 
திலே தங்கள் பெளகுளம் சுவாமி பூசைக்கு பௌகுளகிராம சமக்கிற 
தரும தானம் பண்ணிக் கொடுத்தான் - பூமிதானம் சகைவருஷம் -1033 . 

நந்தன வருஷம் மார்க்கசிரசுத்த அஷ்டமி சோமவாரத் 

தில் விஷ்ணுவர்த்தன ராயருடைய சேனாநாயகராயிருக் 
விஷ்ணுவர்த் 

கிற , பண்டனாயகன் கெங்கை மையிதரிசூர்ண தெண்ட 

நாயகன் . இவர்கள் செயினிய ஸ்வாமிக்கு தங்கள் எச 
மானனான பெட்டதராயனைக் கேட்டுக்கொண்டு மைசூர் சீமை பெட 
வன அள்ளி முன்னேயிருக்கிற ஏரி , கீழே வயல் இருபது . சலகை 
விரைக்கிற பூமி . ஏரிக்கு வடபுறத்திலே கருமபூமிகம்பம் - 402 - அந்த 
ஏரிக்கு மேற்கு தோட்டம் - குழி - 20 - அவ்விடத்திலே உக்கிராண எண் 
ணைக்குச் சேருகிற பூமி - கம்பம் - 20 - இந்தப்படி தருமம் பண்ணிக்கொடுத் 
தான் . விஷ்ணுவர்த்தன ராயன் சகைவருஷம் 1039 விளம்பிவருஷம் 

சைத்திரசத்த 
ரசத்த பஞ்சமி 

பஞ்சமி புதவாரத்திலே வேலூரிலே 
சென்னகேசவ நாராயணஸ்வாமி பிரதிஷ்டை பண்ணி 
விஷ்ணுவர்த் 

அவருக்கு பூசை அங்கரெங்க போகத்துக்கு வேலாபுர 

மென்கிற கிராமமும் , அந்த கிராமத்திலே சுங்க முதலான 
தும் , அதிலே சேர்ந்திருக்கிற பன்னிரண்டு கிராமமும் -இது தவிர அப்ப 
துரை , தகரை இந்த இரண்டு கிராமமும் , பளவினாடு , மணவினாடு , பன்னி 
ரண்டு கிராமமும் , கெசகூடமென்கிற கிராமமுதலான மைசனாடு 
பெட்கரை லாசண்டினாடும் , தேவனூர் சகல பூமிசகிதமாய் இந்த கிராம 
பூமிகளெல்லாம் அந்த ஸ்வாமிக்கு விட்டு , இதுதவிர வெகு திரவியங் 
கொடுத்து அந்தக் கோவில் இடிந்துபோனதெல்லாம் நன்றாய்க் கட்டி 
வைத்து தருமம் பண்ணினான் . இது அந்தக் கோவிலிலே எழுதியிருந்த 
சிலைப்பிரதி . விஷ்ணுவர்த்தன ராயன் தன்னுடைய ஸ்திரீ சாந்தலா 
தேவிக்கு பூமி கொடுத்து அவள் கருமேசுவர சுவாமிக்கு பூசை நைவேத் 
தியம் வசகை நாடு , கைண சாந்தி கிராமம் தருமங் கொடுத்த வருஷம் 

சகைவருஷம் 1044 சோபகிறது வருஷம் புஷ்யபகுள தசமி 
சோமவாரம் உத்தராயண சங்கரமணத்தில் தருமம் 
பண்ணிக்கொடுத்தாள் . 


சகை 1039 


தனராயன் 


சகை 1044 


சிக்கரச 


விஷ்ணுவர்த்தன ராயன் தன்னுடைய அண்ணன் 
தேவருடனே 

பண்ணின வயணம் 


பூதானம் 


ச கை 


1 பேளூர் . 


3 


18 


சகை 1045 
விஷ்ணுவர்த் 
தனராயன் 


சகை 1050 


வருஷம் 1045 குரோதி வருஷத்திலே புஷ்யபகுளதசமி 
ஆதிவாரம் உத்தராயண சங்கரமணத்திலே - எடதுறை 

னாடு காவேரியும் , கபினியும் கூடின வேணி சங்கமத்திலே 
கூடின 7 திருமுக்கூடல் அகஸ்தியேசுவர ஸ்வாமியாரு 
பூசை 

நைவேத்தியம் சீர்ணோத்தாரண நைமித்தியம் , எடதுறை 
நாடு பைதலையுடனே கூடினது . சசலூர் இந்த கிராமம் பூமிசமக்கிற 
மாய் அகஸ்தியேசுவர சுவாமிக்கு தாராபூர்வகமாய் தருமதானம் 
பண்ணிக்கொடுத்தான் . 
விஷ்ணுவர்த்தன ராயன் மைசூருக்கு தெற்குபுறத்திலே யிருக்கிற 

மகாபலேசுவரர் சாமுண்டி அம்மனுக்கு நித்திய கட்டளை , 
பூசை , நைவேத்தியத்துக்கு விட்ட தருமம் சாலிவாகன 

சகைவருஷம் 1050 சௌமியவருஷம் , கன்னியாமாசம் 
ஹஸ்தநக்ஷத்திரம் இந்த வேளையிலே மைசூர் சீமை மளல்வாடி 
கிராமம் மகாபலேசுவர சாமுண்டி அம்மனுக்கு தரும தானம் பண் 
ணிக் கொடுத்தான் . இது அந்த கோவில் தெற்கே நட்டிருக்கிற சிலா 
சாசனப் பிரதிதருமம் . 
விஷ்ணுவர்த்தன ராயன் செமினியதேவர் பூசை நைவேத்தியத் 

துக்கு மைசூர் ஏரி கீழேயிருக்கிற நஞ்சைவயல் பூமி அஞ்சு 
விஷ்ணுவர்த் 

கண்டகம் விரைக்கிற பூமி . மைசூர் செயினிய ஸ்வாமிக்கு 

விட்டது சகைவருஷம் 1053 பரிதாபிவருஷம் , பால்குன 
பகுள பாட்டிமை - மங்களவாரத்திலே பண்ணின தருமம் . 
விஷ்ணுவர்த்தன ராயன் பௌகெரை செயினிய ஸ்வாமி தருமத் 

துக்கு பௌகெரை உபகிராமத்துடனே கூட தருமம் 
விஷ்ணுவர்த் 

பண்ணினவயனம் சகைவருஷம் 1054 ப்ரமாதிசவருஷம் 
ஆசீவச சுத்த தசமி 10 புதவாரம் பூரட்டாதி நக்ஷத்தி 

ரம் 205 இந்த நாளிலே தனக்குக் குருவாயிருக்கிற 
முதலாசாரிக்குக் கொடுத்த தருமம் - விஷ்ணுவர்த்தன ராயன் செவளி 
நாடு மொறளை கிராம பிராமணாளுக்கு அக்கிரகாரம் பண்ணிக்கொடுத் 
தது சர்வமானியமாய் விட்டு சென்னகேசவ ஸ்வாமிக்கு பூசை வைபோ 
கத்துக்கு கெஞ்சிகெரை கிராமத்திலே சேர்ந்த சாவநதன கெரையிலே 
முகிளிய ஒரு விருத்தி பூமியும் , மாருண்டி கெரையிலே எட்டு சலகை 
விரைக்கிற பூமியும் , மொதளையுனுரைட தேவன் கெரையிலே யிருக்கிற 
பூமியும் சர்வமானியமாய் ஸ்ரீ கேசவஸ்வாமி பாதத்திலே விட்டது . 

1055 ஆனந்தவருஷம் பாலசப்தமி புதவாரம் 
பண்ணிக்கொடுத்தான் . இந்தப்படி விஷ்ணுவர்த்தன ராயன் இன்னும் 
அனேக தருமம் பண்ணி இராமானுசாசாரியாரிடத்திலே குருவிசுவா 
சத்தினாலே . அநேக விசுவாசத்துடனே அநேக விஷ்ணு தேவாலயம் 


தனராயன் 
சகை 1053 


தனன் 


சகை 1054 


சகை 


தருமம் 


19 


இரக்ஷித்து விஷ்ணு பக்தியாய் இருந்தான் , அப்படிப்பட்ட விஷ்ணு 
வர்த்தன ராயனுடைய ஸ்திரீ லக்ஷ்மியென்கிறவளுடைய முகம் தாம 
ரைப் பூபோலேயும் , கண்கள் கருநீலப் பூபோலேயும் , பவழம்போலே 
உதடு , முத்துக்கள்போலே பல்லுகள் , சங்கம் போலே கழுத்து, மேக 
சாலம்போலே மயிர்கள் , இன்னம் அநேக லக்ஷணங்களுடனே கூட 
லக்ஷ்மியைப் போலே யிருக்கிற லக்ஷ்மியென்கிற ஸ்திரீயினிடத்திலே 
நரசிங்கனென்கிற ஒரு பிள்ளை பிறந்து அவனை நாளொரு மேனியாய் 
வளர்த்து ஏழு வயதுக்குமேலே சகல வித்தையுஞ் சொல்லிவித்து 
விஷ்ணுவர்த்தனராயன் வெகு கீர்த்தியடைந்தான் . 


நரசிங்கரா 


விஷ்ணுவர்த்தன ராயன் மகன் நரசிங்கராயன் தலைக்காட்டிலே 

பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு தன் தகப்பனுக் 

கதிகமாய் வெகு புத்தியுடனே சத்தியத்திலே ஹரிச்சந் 
யன் பட்டம் 38 

திரனைப்போலே , கீர்த்தியிலே நளமகாராசாவைப்போலே 
சகைவருஷம் 
1071 இராச தருமத்திலே பரசுராமனைப்போலே , கோபத்திலே 

நரசிம்மனைப்போலே , தானத்திலே கர்ணனைப்போலே , 
பொறுமையிலே பூமிதேவியைப் போலே இந்தப்படி வெகு நீதியுடனே 
யிருந்து தலைக்காடு முதலான தேசமும் கைவசம் பண்ணிக்கொண்டு 
கொங்கு , கர்னாடகம் இந்த தேசங்கள் இரக்ஷித்துக்கொண்டு, திராவிட 
தேசத்திலே கப்பம் வாங்கிக்கொண்டு , துஷ்ட நிக்கிரஹம் , சிஷ்ட. 
பரிபாலனம் பண்ணிக்கொண்டு தேவப்பிராமணாளை இரக்ஷித்துக் 
கொண்டு அநேக தருமங்கள் பண்ணி , அநேக பூதானம் பண்ணி 
இராச்சியம் இருக்கிற காலத்திலே ,, 


க ட க 


அதற்குமேல் துரைசமுத்திரத்திலே யிருந்துகொண்டு இராச்சி 
யம் பரிபாலனம் பண்ணினான் . நரசிங்கராயன் பூமி தானம்பண்ணின 

வயணம் , நிறகுந்த நாட்டிலே சேர்ந்த ஒன்றாவாற 
சகை 1071 

மென்கிற அக்கிரகாரத்திலே ஸ்ரீ கேசவ பிரதிஷ்டையும் 

பண்ணி அந்த சுவாமி அங்கரெங்க வைபோகத்துக்கு 
பூமியும் விட்ட சகைவருஷம் 1071 பிரபவவருஷம் , மாகசுத்த 
திரயோதசி மங்களவாரம் , உரோகிணி 

நக்ஷத்திரம் , 
லக்கினத்தில் - பட்டாபிஷேகமும் 

பண்ணிக்கொண்டு 

பூமிவிட்ட 
வயணம் நாற்பத்தாறு கோதானம் பண்ணி 
திலே கிழக்கு கோடியிலே முன்னூறு காணி மேற்கு , தெற்கு 
ஏரிகோடியிலே நூறுகாணி , மலையாண்ட கெரை கீழே 605. புல்லைக் 
கெரை ஏரிகீழே இருபத்தைந்து காணி . பொண்டெசுவரி ஏரிகீழே 
முப்பது காணி சுங்கம் முதலானதும் விட்டு தருமம் பண்ணி இது தவிர 
சங்கறடணாயக்கன் மகன் பொதுக் கண்ணனுக்கு ஒரு கண்டகம் 


பாசி 


விடயத் 


1 


துவாரசமுத்திரம் - பீளவீடு . 


20 


விரைக்கிறவயல் பரிசாரகமாளய்யனுக்கு பத்து குளகம் வயல் இந்தப் 
படி தருமதானம் பண்ணிக்கொடுத்தான் . நரசிங்கராயன் அகோரசிவ 

பண்டிதருடைய நித்யநைமித்திக பூசாவிதானத்துக்கு 
சகை 1072 

பிதரைகெரை கீழே இருக்கிற நஞ்சைபூமி நாலுகண்ட 
நரசிங்க 

கம் விரைக்கிற 
ராயன் காலம் 

பூமிதருமம் பண்ணிக்கொடுத்தான் . 
சகை வருஷம் - 1072 -பிரசோற்பத்தி வருஷம் புஷ்யசுத்த 
பஞ்சமி சோமவாரத்திலே உத்தராயண சங்கரமண புண்ணிய காலத் 
திலே தருமம் பண்ணிக்கொடுத்தான் . நரசிங்கராயன் சர்வாதிகாரி 

கூ தண்டநாயகன் தங்கள் எசமான உத்தாரத்தின்படி 

யா தவகிரியிலே ஸ்ரீதிருமலைதேவர் பிரதிஷ்டைபண்ணி 
பூமிவிட்டவயணம் - சகை வருஷம் 1080 - பிரமாதி வருஷம் சிராவணசுத்த 
அஷ்டமி குருவாரம் இந்த தினத்தில் பெட்டஅள்ளி யிந்தநாடு பாகே 
அள்ளி சரகூர்சிருமண அள்ளி மன அள்ளி , அளேசிந்து கெட்டம் 
பெட்ட அள்ளி, எரையார்குப் பெகியாதன அள்ளி - கொறவி அள்ள 
தகெரை கே தன அள்ளி-ரெண்டாம் சாறங்கி , பெப்பலூர் - சறஅள்ளி 
இந்த பதினாலு கிராமம் தாராபூர்வகமாய் தருமம் பண்ணிக்கொடுத் 
தான் . இதுதர்மம் தொண்டனூர் கோபாலசுவாமி கோவிலிலேயிருந்து 
சிலாசாசனப் பிரதி 


சகை 1080. 


நரசிங்கராயன் இராச்சியம் இருக்கிற காலத்திலே செக்கி 
ராயன் லோகாம்பிகைக்குப் பிறந்த பவிய சூடாமணி யென்கிறவன் 
நரசிங்க ராயன் உத்தாரத்தின்படி தருமம் பண்ணினவயணம் குக்கு 
டேசுவர தருமத்துக்கு அந்தப்பமென்கிற கிராமம் சமக்கிரமாய் தருமம் 
பண்ணிக்கொடுத்தான் . இது தவிர தங்கள் வீட்டு தெய்வத்துக்கு கொம் 
படபுரத்து திப்பையன் சுங்கத்திலே பாக்கு பொதிக்கு பணம் வ , 
உப்பு பொதிக்கு வள்ளம் க மஞ்சள்பொதிக்கு சேர் க மிளகாய் 

பொதிக்கு வள்ளம் க வெத்திலை பொதிக்கு பணம் வ , 
இந்தப்படி வாங்கிக்கொண்டு கோவில் தருமம் நடக்கும் 

படியாய் தருமம் பண்ணின சகைவருஷம் 1081 விக்கிரம 
வருஷம் மாகசுத்த சதுர்தசி சுக்கிரவாரத்திலே உத்தராயணத்திலே 
இந்த தருமம் பண்ணிக்கொடுத்து இராசாவுக்கு வெகு பிரீதியா 
யிருந்தான் . 


1081 


நரசிங்க ராயன் இராச்சிய பரிபாலனம் பண்ணுகையிலே அவ 

னுக்குச் சினேகிதனாயிருக்கிற பெட்டய்யனென்கிறவன் 
சகை 1082 இராசா கையில் அப்பணை வாங்கிக்கொண்டு பெட்டேசு 

வர தேவருக்கு பூசை தருமம் நைமித்தியம் கன்னக் 


1 வெற்றிலை . 


21 


கெரை என்கிற கிராமம் பெட்டேசுவரபுரமென்று பேர்வைத்து தருமம் 
பண்ணிக்கொடுத்தான் . சகைவருஷம் 1082 விஷூவருஷம் உத்தரா 
யணம் மகரமாசத்திலே சோமவாரத்திலே 

தருமம் பண்ணிக் 
கொடுத்தான் . 


நரசிங்கராயன் தனக்கு மிகவும் பிரீதியாயிருக்கிற பவியசூடா 

மணி என்கிறவனுக்கு தருமத்துக்கு பூமிகொடுத்து அந்த 
சகை .1084 

பவியசூடாமணி யென்கிறவன் இராசாவினுடைய உத் 
தாரப்படிக்கு குக்குடேசுவர சுவாமிக்கு பூசை நைமித்தியம் எப்பானை 
கிராமத்திலே சேர்ந்த மேடன் அள்ளியிலே தோட்டப்பயிர் செய்கி , 

றெ 
பூமிகண்டகம் -4 . தருமம் பண்ணிக் கொடுத்த சகைவருஷம் 1084 . 
சுபானு வருஷம் சைத்திர சுத்த பஞ்சமியிலே தருமம் பண்ணிக் 
கொடுத்தான் . அந்த வருஷத்திலே நரசிங்கராயன் அரெகெரை 

என்கிற கிராமம் அக்கிரகாரம் பண்ணி ஸ்ரீ மல்லினாத 
சகை .1084 

பிரதிஷ்டையும் பண்ணி - அந்த சுவாமி பூசை நைவேத்தி 
யத்துக்கும் சீரணோத்தாரத்துக்கும் புடகரை நாடு விஷயத்திலே 
கெணங்கூறும் சர்வ மானியமாய் தாராபூர்வகமாய் தருமம் பண்ணிக் 
கொடுத்தான் . சகை வருஷம் 1084. சுபானு வருஷம் , மாகமாசம் . 
சுக்கிலபக்ஷம் ஏகாதெசி சோமவாரம் தனிஷ்டா நக்ஷத்திரத்தில் 
தருமம் பண்ணிக் கொடுத்தான் . 


நரசிங்கராயன் துரை சமுத்திரத்திலே யிருந்துகொண்டு இராச் 

சியம் இருக்கையில் அவன் மந்திரி மாதணன் தெண்ட 
சகை 1085 

நாயகன் மகன் விஷ்ணுதெண்ட நாயகன் தங்கள் 
இராசர் நரசிங்கராயரண்டை உத்தாரம் வாங்கிக்கொண்டு பெளகுளம் 
கைலாசேசுவர அங்கரெங்க பூசாவிதானத்துக்கு தருமம் பண்ணிக் 
கொடுத்தது , சகை வருஷம் 1085 தாருண வருஷம் புஷ்யபகுள 
பாட்டிமை புதவாரம் உத்தராயண சங்கிராந்தி புண்ணிய காலத்திலே 
பௌகுளம் புஞ்சைபூமி காணி 420. இந்த நாநூற்றிருபது பூமியுடனே 
தருமதானம் பண்ணிக்கொடுத்தான் . இந்த சாசனம் பௌகுளம் 
கைலாசேசுவரர் கோவிலிலே கல்லிலே எழுதியிருந்தது . 
நரசிங்கராயன் மைசூர் ஒபளிக்கல்லய்யன் சிவாலயத்துக்கு 

விட்ட பூமிசாசனம் மந்திரி கல்லைய்யன் இராசா உத்தா 
சகை -1093 

ரப்படிக்கு ஸ்ரீராமனாத தேவாலயமும் சோமனாதேசுவர 
சிவாலயமும் கட்டுவித்து அந்தக் கோயில் அங்கரெங்க சீர்ணோத்தார 
பூசை நைமித்தியம் பெட்டுறவாடி கிராமம் தருமதானம் பண்ணிவிட் 
டான் . 

சகை வருஷம் 1093 , நந்தன வருஷம் புஷ்ய சுத்தபஞ்சமி 


1 துவரை 


22 


குளகம் 


ஆதித்யவாரம் உத்தராயண சங்கரமணத்திலே அந்த கிராமம் ஏரி 
கீழே முப்பது 

விரைக்கிற பூமிவிட்டு 

தருமதானம் 
பண்ணினான் . 

நரசிங்கராயன் தன்னுடைய வீட்டிலே சாஸ்திரம் சொல்லுகிற 
கோவிந்தேசுவரன் , வினாயகப்பட்டன் இவர்களிரண்டு பேருக்கும் பத்து 

குளகம் விரைக்கிற பூமி கொடுத்தது . அந்த பூமியை 
சகை -1094 

அவர்கள் நாகேசுவர தேவதைக்கு தருமம் பண்ணிக் 
கொடுத்தது சகைவருஷம் 1094 விசய வருஷம் சைத்திர சுத்தநவமி 
பானுவாரம் புனர்வசு நக்ஷத்திரத்திலே தருமம் பண்ணிக்கொடுத்தார் 
கள் . இது சொறவங்கலம் நாகேசுவரசுவாமி சாசனப் பிரதி . இந்தப் 
படி இன்னம் அநேக தருமங்கள் பண்ணி கொங்கு கர்ணாடகதேசம் 
இரக்ஷித்து கேரளம் , பாண்டிய தேசம் , சோள தேசம் , ஆந்திரதேசம் , 
வராடமயிந்து . இதுமட்டுக்கும் யுத்தம் பண்ணி கப்பம் வாங்கிக்கொண்டு 
இராசாதிராசனென்று கீர்த்தியை அடைந்து வீரநரசிம்மனென்று 
பிரசித்தமாய் சய வருஷத்திலே சித்திரை மாதம் இரங்கனாயகருடைய 
பாதாரவிந்தத்தை யடைந்தான் . அவன் ஆண்ட வருஷம் 27. அதன் 
பிறகு அவனுடைய ஸ்திரீ வலதேவியினிடத்திலே பிறந்த வவ்லாள 
ராயனுக்கு பட்டமாச்சுது . 
வல்லாள ராயன் தலைக்காட்டிலே சயவருஷத்திலே பட்டாபி 

ஷேகம் பண்ணிக்கொண்டு சந்திரமௌலி என்கிற 

மந்திரியுடனே கொங்கு நங்கவாடி முதலான பாளையக் 
யன் பட்டம் 

காரர்களுக்கு சிம்மம்போலே யிருந்துகொண்டு அநேக 
39 சகை 
வருஷம் 1095 யானை குதிரை காலாள் சைனியங்களுடனே கூட கேரள 

தேசத்துக்குப் போய் அந்த ராசாவுடனே சண்டை 
பண்ணி கேரளதேசமெல்லாம் கொள்ளை பண்ணி அதற்குமேல் அவன் 
கையிலே வெகு திரவியம் வாங்கிக்கொண்டு பாண்டிய தேசத்து ... 

.. நாயகன் கையிலே கப்பம் வாங்கிக்கொண்டு அதற்குமேலே 
விசயபுர ...... 

இராச்சிய பரிபாலனம் பண்ணிக்கொண்டு , 
கெவுடர் பாளையக்காரர்கள் கையிலே கப்பம் வாங்கிக்கொண்டு 
அங்கேயிருந்து சோளராச்சியம் இரக்ஷித்து கொங்கண தேசத்து 
பாளையக்காரருட்னே வெகு யுத்தம் பண்ணி அவ்விடம் போனவிடத் 
திலே தங்கள் சனங்களுக்கு வியாதி உபத்திரவங்கள் உண்டாய் 
அங்கேயிருந்து பட்டணத்துக்கு வந்துவிட்டான் . 

அதன்பிறகு வல்லாள ராயன் அநேக தருமங்கள் பண்ணி 
அநேக சாஸ்திரம் விசாரித்து தரும சாத்திரப்படிக்கு இராச்சியம் 
இரக்ஷித்து தங்கள் வம்சத்திலே உண்டாயிருக்கிற இராசாக்களுக்கு 
அநேக பூமிகள் விட்டு பூமிதருமம் பண்ணினான் . 


வல்லாளரா 


23 


சகை 1095 


வல்லாளராயன் காலத்திலே குரிக்கி நாடு மொள்ளென அள்ளிக் 

கொள்ளடி சவுக்க கெவுடன் மகன் அறன் கெவுடன் 
தன்னுடைய கிராமத்துக்கு தெற்கு ஏரி கீழ் அருண 

சமுத்ரமென்கிற கிராமம் கட்டி தேவாலயமுங் கட்டு 
வித்து இராசா உத்தாரப்படி புஞ்சை பூமி வள்ளம் 800 ஏரி கீழ் 
நெல்லு பயிர் செய்கிற பூமி பத்து குளகம் விறைக்கிற பூமியும் அந்த 
ஈசுவரனுக்கு தருமம் பண்ணிக்கொடுத்தான் . சகைவருஷம் 1095 
சயவருஷம் புஷ்யசுத்ததிதிகை புதவாரம் தரும சாசனம் பண்ணி 
னான் . 
வல்லாள ராயன் சிவசத்தி பண்டிதனுக்கு காளேசுவர தேவஸ் 

தானமும் அந்த கோவிலுக்கு பூசை நைவேத்தியத்துக்கு 
கொறவங்கல் ஒடளி செக்கென அள்ளி ஏரி கீழே 

மூணு கண்டகம் பதினைந்து குளகம் விரைக்கிற பூமி 
யும் தானம் பண்ணிக்கொடுத்தது சகைவருஷம் 1096 மன் மதவரு 
ஷம் சேஷ்டபகுள பஞ்சமி சுக்கிரவாரத்திலே தருமம் பண்ணிக் 
கொடுத்தான் . 
வல்லாளராயன் மந்திரி சந்திரமௌலி என்கிறவன் தன்னுடைய 

எசமானன் உத்தாரத்தின்படி பௌகுளம் சின்னேசு 
வர சுவாமிக்கு பொம்மன அள்ளி யென்கிற கிராமம் 

தாராபூர்வகமாய் தருமம் பண்ணிக்கொடுத்தது சகை 
வருஷம் 1004 , சோபகிருதுவருஷம் புஷ்யசுத்த தசமி பானுவாரத் 
திலே உத்தராயண புண்யகாலத்திலே தருமம் பண்ணிக்கொடுத்தான் . 


சகை 1096 


சகை 1004 


வல்லாள ராயன் தளவாய் கேசவேசுவர னென்கிறவன் தங்கள் 

இராசா உத்தாரப்படிக்கு நீர்கொத்தநாடு , பஞ்சவாடி 
சகை 1301 

பௌகலி என்கிற கிராமம் கேசவ சமுத்திர மென்று 
பேர்வைத்து லக்ஷ்மி சமுத்திரமென்கிற ஏரி கட்டிவைத்து ஸ்ரீ கேசவ 
ஸ்வாமிக்கு தருமம்பண்ணின சகைவருஷம் 1131 பிரமோதூதவருஷம் 
பூஷ்ய சுத்தசப்தமி சோமவாரம் உத்தராயணத்தில் அந்த கிராமத் 
திலே உண்டான சகல பூமியும் தருமம் பண்ணிக்கொடுத்தான் . 


வல்லாள ராயனுடைய மகாபிரதானி ஒன்னண்ணன் மகன் 
காமய்ய தணாயகன் , 

விரூபாக்ஷ 

ஒசதுற்கத்திலே 
சகை 1154 

யிருந்து இராச்சியம் இரக்ஷித்துக்கொண்டு சம்பிகை 
யென்கிற கிராமம் வித்துவானாயிருக்கிற சிங்கப்பட்டருக்கு தருமம் 
தாராபூர்வகமாய் சருவமானியம் பண்ணிக்கொடுத்தான் . சகைவருஷம் 
1154 விசயவருஷம் ஆசிவச்சுத்த திருதியை குருவாரம் இந்த நாளில் 
தாராபூர்வகமாய் தருமம் பண்ணிக்கொடுத்தான் . 


24 


சேர்மேசு 
வரன் பட்டம் 


இந்தப்படி இன்னம் அநேக தருமங்கள் பண்ணி யுத்தத்திலே 

பின் வாங்காமல் அநேக பாளையக்காரரை கெருவபங்கம் 

பண்ணி வெகு ராசாக்கள் பாளையக்காரர் கையிலே 
40 

கப்பம் வாங்கிக்கொண்டு இருக்கையில் அவனுடைய 

ஸ்திரீ வித்திசைவாணி லோகாம்பையினிடத்திலே 
அநேக புத்தியுடனேயும் , ரூபத்திலே மன்மதனைப் போலேயும் , 
ஒரு புத்திரன் பிறந்து , அவனுக்கு சோமேசுவரனென்று பேர் 
வைத்து , அவனுக்கு சகல வித்தையும் சொல்லிவைத்து , அவனை 
நாளொரு மேனியாய் வளர்த்தான் . அவன் துவரை சமுத்திரத்திலே 
பட்டம் கட்டிக்கொண்டு , கொங்க கர்னாடக தேசம் இருத்து 
தேவதைகள் கோவில்கள் நன்றாய் கட்டுவித்து அநேகம் பதினாறு 
தானம்பண்ணி கைலாசத்தை அடைந்தான் . 


வீரநரசிங்க 
ராயன் பட்டம் 


அவன் மகன் நரசிங்கராயன் துரை சமுத்திரத்திலே (சகை 

1205 ) இராச்சியம் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு 

மந்திரி பெருமான் தெண்டநாயக்கன் தளவாய் பிர்ம 
41 சகை.1205 சமூப்தி . இவர்களுடனே கூட இராச்சியம் இரக்ஷித் 

தான் . எப்படியென்றால் அவன் ரூபத்திலே மன்மதனைப் 
போலே , பாக்கியத்திலே குபேரனைப் போலே , சயத்திலே பரசுராம 
னைப்போலே , தானங் கொடுக்கிறதிலே கற்பகவிருக்ஷத்தைப் 
போலே , சாந்தத்திலே தருமராசாவைப் போலே , இராச்சியம் இர 
க்ஷிக்கிறதிலே இராமனைப் போலே , பூதானத்திலே பலிசக்கிரவர்த்தி 
யைப் போலே , கோபத்திலே யீசுவரனைப் போலே யிந்தப்படி அநேக 
குணங்களுடனே கூட , கசதுரகபதாதிகளுடனேயும் , அநேக ஆயு 
தங்களுடனேயும் புறப்பட்டு கொங்க தேசத்துக்குப் போய் அந்த 
பாளையக்காரர் கையிலே கப்பம் வாங்கிக்கொண்டு , கேரள தேசத்தில் 
வெகுயுத்தம் பண்ணி , கேரள ராசா சேனைகளை யெல்லாம் முறியடித்து 
அதற்குமேல் கேரள ராமராயனுக்கும் , இந்த ராசாவுக்கும் சினேகமாய் 
அவனுடைய பெலனையுங் கூட்டிக்கொண்டு பாண்டிய , சோழ , திரா 
விட தேசங்களிலே கப்பம் வாங்கிக்கொண்டு கலிங்கதேச மட்டுக்கும் 
போய் அந்த ராசாசேனைகளை சின்னா பின்னமாய் அடித்து அதற்கு 
மேல் வடக்கேயிருந்து வந்த 50 துலுக்கர் சேனைகளோடே யுத்தம் 
பண்ணி செயித்து , கொங்கண தேசத்து வழியாய் வந்து , அங்கேயும் 
கப்பம் வாங்கிக்கொண்டு துவரை சமுத்திரத்துக்கு வந்து அநேக 
பூதானம் , கோதானம் , கன்னிகாதானம் முதலாய பண்ணி , அநேக 
தேவாலயங்கள் கட்டி அவைகளுக்கு பூசை முதலானத்துக்கும் , நடக்க 
வேண்டியத்துக்கும் பூதானம் பண்ணி முன்னாலே விஷ்ணுவர்த்தன 
ராயன் நாளிலே நடந்த தருமங்களை பழயபடி நடப்பித்து அதற்கு 


25 


ராயர் 


அள்ளி , 


வீரநரசிங்க 


மேல் வீரநரசிங்கராயன் மந்திரிபெருமான் தெண்ட 
வீரரேசிங்க 

நாயக்கன் தங்கள் இராசா உத்தாரப்படி பெள்ளூர் 

ஸ்ரீ மாதவதேவருக்கும் , ஸ்ரீ ராமகிருஷ்ணஸ்வாமிக்கும் , 
சகை , 1206 

ஸ்ரீ வரத அள்ளாள நாதஸ்வாமியாருக்கும் அமிர்தபடிகை 
அங்கபோகங்களுக்கும் பெள்ளூரிலேயிருக்கிற தொண்ணுற்றாறு பிரா 
மணாளுக்கும் அந்த கிராமம் ஏழு பங்கு செய்து ஆறுபங்கு பிராமண 
ருக்கு விட்டு ஒருபங்கு அந்த சுவாமிக்கு விட்டு , இது தவிர அந்த 
கோவில்கள் ரதோச்சவம் தீபோற்சவம் முதலானவை போகத்துக்கு 
அந்த கிறாமம் கா ( ல் ) வாய் பாய்ச்சலிலே யிருக்கிற பெட்ட தகொட்டை 
பில்ல பௌகுந்த மதிப்பூரு இதிலே சேர்ந்த கிராமங்கள் கும்மன 
அள்ளி , அர்த்தகெவுடன அள்ளி , பெகூர்கூத்தன அள்ளி, காச்சென 
அள்ளி, பெரியபெடன அள்ளி, சின்னபெடன அள்ளி , அஞ்சென 

அணை அள்ளி, இராமகெவுடன அள்ளி , குடிதருகின் 
கோட்டை கித்தவகெட்டம் சிவன அள்ளி : கிரிகெரைக்கு கிழக்கு , 
அண்ணகரைக்கு மேலேயிருக்கிற வயல்களும் யிந்த பூமியெல்லாம் மகா 
செனங்கள் தாராபூர்வகம் பண்ணிக்கொண்டு கோவிலுக்கு --தருமம் 

பண்ணின சகை வருஷம் 1206. பார்த்திப வருஷம் 19 . 

கார்த்திகை சுத்த பாட்டிமை ஆதித்யவாரம் இந்த தினத் 
ராயன் தருமம் 

திலே தருமம் பண்ணிக்கொடுத்தான் . 
வீரநரசிங்கராயன் விக்கினசித்தமென்கிற கிராமத்திலே 

கெச்சுவாமி நரசிங்கசுவாமி , கோபாலசுவாமி இவர்கள் 
சகை 1207 

பிரதிஷ்டை பண்ணி இந்த சுவாமிகளுக்கு அங்கரெங்க 
வைபோக உற்சவத்துக்கும் , சீரணோத்தாரத்துக்கும் கன்னில்வாடி 
என்கிற கிராமம் சர்வமானியமாய் தருமம்பண்ணின சகைவருஷம் 
1207 வியவருஷம் 20 பால்குனசுத்த பௌர்ணமி அரைகிரஹணத்தில் 
கன்னில்வாடி என்கிற கிறாமம் தாராபூர்வகமாய் தருமம் பண்ணிக் 
கொடுத்தான் . 
வீரநரசிங்கராயன் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற பிரசன்ன 

கேசவஸ்வாமி , கோபாலசுவாமி நரசிங்கசுவாமி பிர 
திஷ்டை பண்ணியிருக்கிற விடத்திலே யிந்த 

யிந்த ராசா 
யர் காலத்தில் 

தளவாய் பிரம சமூபதியானவன் சதாசிவசுவாமி பிர 
ஈகை 1210 

திஷ்டை பண்ணி நுக்கி அள்ளியிலே இரண்டு விருத்தி . 
அந்தவூர் மகாசெனங்கள் கையிலே வாங்கிவிட்டது . விருத்தி 6 ஆக 
நுக்கி அள்ளியிலே விட்ட விருத்தி 8. இது தவிர பிர்மசமூடெணாயகன் 
அந்த கோவில் பூசைபண்ணுகிற மஞ்சண்ணனுக்கு கொடுத்த வயல் 
பூமி கம்பம் 200. புஞ்சை பூமி கம்பம் 400. உங்குகுர கெறையிலே யிருக் 


வீரநரசிங்கரா 


1 கேசவ . 


4 


-- 


26 


மகா 


கிற மகாசனங்கள் கையிலே சித்தாய வரி வாங்குகிற விராகன் 95 . 
நுக்கி அள்ளி , அங்கன அள்ளி , சோமன அள்ளி, தேவ அள்ளி , 
கோசலகெறை கெவுதரி அள்ளி , இந்த கிராமங்களிலே இருக்கிற 
தோட்டங்கள் சகிதமாய் ஆருகெறை கிழக்கேயிருக்கிற தோட்டம் கம் 
பம் -260 . சௌவுந்தர அள்ளி தோட்டம் , அந்த 

சனங்கள் 
கொடுத்தார்கள் . ஏரிகெறை கீழேயிருக்கிற வயல் கம்பம் 1200 , கிருகெட் 
டை கீழேயிருக்கிற வயல் கம்பம் 100 , புஞ்சைகாடு கம்பம் 13000. இந்தப் 
படி தருமம் பண்ணி சவுடேசுவர சுவாமிக்குக் கொடுத்தது . பணத்திக் 
கினகெறை சித்தாவரி விராகன் 95 , அந்தகெறை கீழேவயல் கம்பம் 
20 , புஞ்சை பூமி கம்பம் 100 , இந்தப்படி வெகு பூமிகள் விட்டு அந்தந்த 
அக்கிரகாரங்கள் பூமி எப்போதும் போலே நடப்பிவித்தான் . இந்த 

தருமம் சகை -1210 விரோதி வருஷம் 23 , பால்குண சுத்த 
ஒயிசளவீர பூர்ணமி 

ஆதிவாரத்தில் பண்ணின 
நரசிங்கராயர் 

தருமசாசனம் . 
இது நுக்கிஅள்ளி சதாசிவஸ்வாமி தேவஸ்தானத்திலே 
யிருந்த சிலாசாசனப் பிரதி . 


நரசிங்கராயன் இராச்சிய பரிபாலனம் பண்ணுகிற காலத்திலே 

" பொமண (தண்டணாயக்கன் என்கிற சேனாதிபதி 
சகை .1235 

சோமனாதபுரமென்கிற நுக்கி அள்ளியிலே சத்திரம் 
விர ஒயிசள 

போட்டு அந்த சத்திரத்திலே ஒரு தினத்துக்குப் பன்னி 
நரசிங்க ராயர் 
காலத்திலே 

ரண்டு பிராமணாள் போசனம் பண்ணும்படியாய் திட்டம் 

பண்ணி நுக்கி அள்ளி, ஏரி கீழேயிருக்கிற தான் கட்டின 
கொட்டிகெறை கீழே வயல்பூமி கம்பம் 400 , பீசவரி ஏழுசலகை . அந்த 
பூமிக்கு உண்டான கிரயம் கொடுத்து அந்த நுக்கி அள்ளியிலே 
யிருக்கிற பசவண்ணன் கையிலே தாராபூர்வகமாய் தானம் பண்ணிக் 
கொடுத்தான் . அந்தப்படி அந்த பசவண்ணன் பிராமண சந்தர்ப் 
பணை நடப்பித்துக் கொண்டுவந்தான் 

சகை வருஷம் 1235 
ஆனந்த வருஷம் கார்த்திகை சுத்த பாட்டிமை சோமவாரத்தில் தரும 

இந்த சாசனம் சென்னராயஸ்வாமி கோவில் சாசனப் 


தானம் . 


ஹரிஹரராயன் வம்சம் 
சந்திர வம்சத்திலே எது என்கிற இராசா உண்டானான் . அந்த 

எது வம்சத்திலே அனேக இராசாக்கள் உண்டானார் 
ஹரிஹர ராயர் 

கள் . அந்த ராசாக்களிலே சங்கமனென்கிற இராசா 

உண்டானான் . அவன் தக்ஷிண தேசம் துங்கபத்திரா 
தீரத்துக்கு வந்து அவ்விடத்திலே யிருந்துகொண்டு ெ 

கசம் 
துரகம் , இரதம் , பதாதி இப்படி சதுரங்க சேனைகளுடனே தக்ஷிண 


வம்சம் 


. 


1 மாதப்பகெறை கீழே இருக்கிற வயல்கம்பம் 


2 பொம்மண்ண தண்டநாயக்கன் ( பேர்மருவியது ) 


27 


யன் வம்சம் 


தேசங்களையெல்லாம் செயம் பண்ணி இராச்சியங்கள் கைவசம் 
பண்ணி வெகுசேனைகளுடனே யிருந்தான் . அவன் மகன் புக்கராய 
னென்கிறவன் - ஹரிஹரன் , கம்பராயன் , மாறாபராயன் , முத்துப் 
ராயன் இப்படி ஐந்து பிள்ளைகள் உண்டானார்பள் . இந்த ஐந்து பேர் 
களிலே புக்கராயனென் கிறவன் வெகு புத்தியுடனேயும் பராக்கிரமத் 
துடனேயும் , ரூபத்துடனேயும் இருந்தான் . எப்படியென்றால் பஞ்ச 
பாண்டவர்களிலே அர்ச்சுனன் எப்படியோ அப்படி யுத்தத்தில் 
பயப்படாமல் செயம் பண்ணுகிறவன் . துங்கபத்திரா தீரத்திலேயிருந்த 
அநேக தேசங்கள் செயம் பண்ணினபடியினாலே அந்த ஸ்தலத்திலே 
ஒரு பட்டணம் அநேக தெருவீதிகளுடனேயும் அநேக உப்பரிகை 
களுடனேயும் ஹேமகூடத்துக்குச் சமானமாயிருக்கிற கோட்டைகள் , 
அந்த துங்கபத்திரா தீரமாயிருக்கிற அகழிகளும் அநேக இராசாக்கள் 

அரமனைகளும் இப்படி அநேக அலங்காரத்தினாலேயும் 
ஹரிஹரரா 

அநேக பாக்கியங்களினாலேயும் அலங்காரமா யிருக்கிற 

படியினாலே சோபாலக்ஷ்மி நாட்டியம் செய்கிறாப் 
போலே யிருக்கிற அநேக செயத்தை அடைந்து இருக்கிற விசயநகரி 
பட்டணத்திலேயிருந்து இராச்சிய பரிபாலனம் பண்ணிக்கொண்டு 
இருக்கிறகாலத்திலே புத்திரன் நிமித்தியம் சிவபூசை விஷ்ணுபூசைகள் 
பண்ணி அதுக்குமேல் அவனுடையஸ்திரீ கெவுரி அம்பிகையினிடத்திலே 
ஈசுவரியினிடத்திலே சுப்பிரமணியன் உண்டானாப்போலே ஒரு புத்தி 
ரன் பிறந்து ஹரிஹர உபாசனையினாலே உண்டானபடியினாலே அவ 
னுக்கு ஹரிஹரராயனென்று பேர்வைத்து அவன் சகல வித்தையும் 
தெரிந்துகொண்டு வெகு பிரபலமானான் . அவனுக்கு ஹரிஹரபுக்கராய 
னென்னும் பேர் . அந்த ஹரிஹாராயன் அந்த விசயநகரி பட்டணத் 

திலே பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு ஆனை , குதிரை 
ஹரிஹரரா 

முதலான சதுரங்க சேனைகளுடனே கூட அநேக 
யன் பட்டம் 

தேசங்கள் செயம்பண்ணி பதினெட்டு தீவுகள் செயம் 

செய்து அநேக தேசங்களிலே கப்பம் வாங்கிக் 
கொண்டு தன் னுடைய ஸ்வதேசத்திலே அநேக தருமங்கள் செய்தான் . 

அதின் பிறகு அவனுடைய மகன் தேவராயனுக்கு பட்டாபி 
ஷேகம் பண்ணினான் . அந்த தேவராயனுக்குத் தம்பி ஹரிஹரராய 
னென்று வெகு பராக்கிரமத்துடனேயும் அலங்காரத்துடனேயும் 
பிறந்தான் . 
விசயபட்டணத்திலே தேவராயனானவன் நவரத்தினத்தினாலே 

அலங்காரமாயிருக்கிற சிங்காசனத்திலே யிருந்து பட் 
தேவராயன் 

டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு இராச்சிய பரிபாலனத் 
பட்டம் 43 

துக்கு கர்த்தனானது சாலிவாஹன சகைவருஷம் 1270 
சகை வருஷம் 

விரோதிவருஷம் கார்த்திகைமாதம் கிருஷ்ணபக்ஷம் 
1270 

தசமியிலே சுக்கிரவாரம் உத்திராபாத்திரா நக்ஷத்திரம் 


42 சகை 


28 


சகை வல 


பிரீதி யோகம் பவகரணம் இப்படிப்பட்ட சுபதினத்திலே இராசாதி 
ராச ராசபரமேசுவர ஸ்ரீ வீரபிரதாப தேவராயனென்று கீர்த்தியை 
அடைந்து கர்ணாட , சேர , சோழ , பாண்டிய , கேரள முதலான இராச் 
சியங்களிலே கப்பம்வாங்கிக்கொண்டு தருமசாஸ்திரப் பிரகாரம் இராச் 
சிய பரிபாலனம் பண்ணிக்கொண்டு அநேக பூதானம் , கோதானம் , 
கன்னிகாதானம் பண்ணினான் . தேவராயன் பட்டாபிஷேக சமயத் 

திலே பூதானம் பண்ணின வயணம் தேவராசபுரமென்கிற 
தேவராயன் 

அக்கிரகாரம் முப்பத்திரெண்டு வீட்டுடனே கட்டிவைத் 
தருமம் 

தது . அதிலே நல்ல வித்துவானாயிருக்கிற பிராமணாளுக்கு 

முப்பத்திரெண்டு விருத்தி உண்டுபண்ணி , அந்தகிரா 
மம் சர்வமானியமாய் சஹிரண்ணிய உதகத்துடனே தாராபூர்வகமாய் 
தருமதானம் பண்ணிக்கொடுத்தான் . அதன் பிறகு ஹரிஹரபுக்க 

ராயன் மகன் ஹரிஹரராயன் சகைவருஷம் . ( ? )வருஷத் 
வீர ஹரிஹர 

திலே விசயநகரி பட்டணத்திலே நவரத்தின சிங்காசனத் 
ராயன் பட்டம் 

திலே பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு குண்ட 
44 

தெண்டனாதனென்கிற தளபதியுடனே கூட இராச்சிய 
பரிபாலனம் வெகு நீதியுடனே இரக்ஷித்தான் . அது எப்படியென் றால் , 
பராக்கிரமத்திலே தேவேந்திரனைப்போலே , செயத்திலே அர்ச்சுன 
னைப்போலே , உக்கிரபராக்கிரமத்திலே பிரளய காலருத்திரனைப் 
போலே , தானத்திலே பரசுராமனைப் போலே , பாக்கியத்திலே குபேர 
னைப் போலே , தயவிலேயும் , இராச்சிய நீதியிலேயும் தசரதராமனைப் 
போலே , சாந்தத்திலே வருணனைப் போலே , ரூபத்திலே மன்மதனைப் 
போலே இப்படி அநேக குணங்களுடனே கூட சாக்ஷாத் ஹரியைப் 
போலேயிருந்து இராச்சியம் இரக்ஷித்துக்கொண்டு இருக்கிற காலத் 
திலே அவருடைய மந்திரி குண்டதெண்ட நாயகனென்கிறவன் தசரத 
னிடத்திலே சுமந்திரனென்கிற மந்திரி யெப்படியோ அப்படி அநேக 
சதுரங்க சேனைகளுடனே அநேக ஆயுதங்களுடனே தங்கள் இராச 
உத்தாரத்தின்படியே பூலோகத்திலே யிருக்கிற இராசாக்களை செயம் 
பண்ணவேணுமென்று புறப்பட்டு உத்திர திக்குக்குப் போய் கலிங்க 
தேசம் , அங்கதேசம் , வங்கதேசம் , காம்போசதேசம் , சிம்மளதேசம் , 

துளுவதேசம் , மகத , மாளவ , வராட இந்ததேசங்களிலே 
வீர ஹரிஹர 

செயம் பண்ணி கப்பம் வாங்கிக்கொண்டு அதற்குமேல் 

பாரசீக தேசம் துருஷ்க தேசத்திலே வெகுநாள் 
யுத்தம் பண்ணி துருஷ்கரை யெல்லாம் சின்னாபின்னமாய் அடித்து 
அவ்விடத்திலே யிருக்கிற இராசாக்கள் கையிலே வெகுதிரவியம் 
வாங்கிக்கொண்டு அந்த தேசத்திலே செயஸ் தம்பம் நட்டு , அங்கே 
யிருந்து . சைந்தவதேசம் , குச்சரதேசம் செயம் பண்ணிக்கொண்டு 
இந்துதேச இராசாவை இரக்ஷித்து , கொங்கண , மலையாள , கேரள , 


ராயன் 


1 


மராட 


29 


டைய 


சகை 1303 


பாண்டியதேசம் செயம் பண்ணி செயஸ்தம்பம் நட்டு சோள திராவிட 
தேசம் முதலான தேசங்களிலே வெகுதிரவியம் , வாகனம் , ஆயுதம் 
முதலான தும் கொண்டுவந்து மகாராசாதிராச ராசபரமேசுவரனென் 
கிற இன்னம் அநேக பிருதாங்கிதனா யிருக்கிற வீரஹரிஹரராயனு 
மந்திரியானவன் 

கீர்த்தியை 

அடைந்தான் . 
அப்போது ஹரிஹரராயன் வெகு சந்தோஷப்பட்டு அவனுக்கு வீர 
குண் ( ட ) தண்ட மகாராச முப்தியென்று கிதாபுநாமம் கொடுத்து 
லோகத்திலே இந்த ராசாவுக்கு சமானமாய் இராச்சியம் நீதியுடனே 
விசாரிக்கமாட்டானென்று இராசா பேரிலே பிரம்ம , க்ஷத்திரிய , 
வைசிய , சூத்திர இந்த சதுர்வர்ண சாதிகளும் வெகு சந்தோஷப்பட்டு 
இருந்தார்கள் . அவனுக்கு விஷ்ணுதேவ மகாராயன் ............. 
வீர ஹரிஹரராயன் ஒயிசள தேசத்திலே சாந்தி கிராமத்திலே 

சேர்ந்திருக்கிற சின்ன கடலூர் கிராமம் அல்ல அள்ளி 
வீர ஹரிஹர 

உடனே கூடியிருக்கிற பெரிய கடலூர் என்கிற கிரா 
ராயன் தருமம் 

மத்தை சர்வமானியமாய் அந்த ஊரிலே யிருக்கிற சகல 

சாஸ்திரம் தெரிந்திருக்கிற சாமவேதி யக்கிய நாராய 
ணன் , முகுளப்பட்டன் , கலிநாதன் , சோமயாசி இவர்கள் வழியாய் 
பன்னிரண்டு ஸ்வாஸ்தியம் பண்ணி சகை 1303 துன்மதி வருஷம் 
மார்கசிர சுத்த சுக்கிலபக்ஷம் , ஏகாதசி தினத்திலே பிராமணாளுக் 
கும் , சஹிரண்ணிய உதகதாரா பூர்வகமாய் தானம் பண்ணிக்கொடுத் 
தான் . அந்த கிராமத்துக்கு ஹரிஹரராசபுரமென்று பேர் வைத்து 
கீர்த்தியை அடைந்தான் . 
விஷ்ணுதேவமகாராயன் விசயநகரி பட்டணத்திலே பட்டாபி 

ஷேகம் பண்ணிக்கொண்டு தெலுங்குதேசம் , கர்னாடக 
விஷ்ணுதேவ 

தேசம் வெகு நீதியுடனே இரக்ஷித்துக்கொண்டு அநேக 
விஷ்ணு பிரதிஷ்டை உண்டுபண்ணி அந்தந்த கோவில் 

களுக்கு அங்கரெங்க வைபோகத்துக்கு பூமிகள் விட்டு 
கொங்கண , மலையாள , கொங்கதேசம் முதலானதும் கப்பம் வாங்கிக் 
கொண்டு கெசதானம் முதலானதும் பண்ணி சூரியனைப்போலே 
வெகு கீர்த்தியை அடைந்து ஸ்வர்க்கத்தை அடைந்தான் , அவனுக்கு 
மல்லிகார்ச்சுனனென்றும் , இம்மட்டி தேவராயனென்றும் இரண்டு 
பேரப்பிள்ளைகள் உண்டானார்கள் . 
மல்லிகார்ச்சுன ராயன் விசயநகரி 

விசயநகரி பட்டணத்திலே பட்டாபி 
ஷேகம் பண்ணிக்கொண்டு தன் தம்பி இம்மடிதேவராய 
மல்லிகாற்சுன 

னுடனே கூடவும் தளவாய் திம்மண்ண நாயக்கனுடனே 
ராயன் பட்டம் 
46 

கூடவும் ஆந்திரதேசம் , கர்னாடகதேசம் இராச்சிய பரி 
பாலனம் பண்ணிக்கொண்டு இதுக்கு தக்ஷிணமாயிருக் 


மகாராயன் 
பட்டம் 45 


1 கிதாப் - உ ரு துமொழி . 


30 


கிற தேசங்கள் செயம்செய்து கப்பம் வாங்கிக்கொண்டு வரவேண்டு 
மென்று அநேக ஆனை குதிரை முதலான சேனைகளுடனே கூட... 
கேரள தேசத்துக்குப் போய் கேரள ராசாவுடனே சண்டை பண்ணி 
அங்கே திரவிய பூஷண முதலானது வாங்கிக்கொண்டு திரும்பி வித்யா 
நகரி பட்டணத்துக்கு வந்துவிட்டான் . 

அதின்பிறகு இராச்சியங்களிலே வெகுநீதியுடனே இரக்ஷித்து 
அநேகம் தேவாலயம் பிரமாலயம் கோவில்கள் கட்டி தனக்கு இஷ்ட 
தேவதையாயிருக்கிற தலைக்காடு மல்லிகார்ச்சுன ஸ்வாமிக்கு அங்க 
ரெங்க வைபோகத்துக்கு வெகு திரவியங்களும் பூமியும் கொடுத்து 
அநேக தருமங்கள் பண்ணினான் . மல்லிகார்ச்சுனராயன் மந்திரி 

திம்மண்ண தண்ட நாயகன் ஸ்ரீபச்சிம ரங்கசுவாமிக்கு 
மல்லிகார்ச் 

மகாரதம் கட்டிவைத்தான் . சகை வருஷம் 1376 யுவ 
சுனராயன் 

வருஷம் புஷ்யசுத்த காதசி சுக்கிரவாரத்தில் ஸ்ரீ 
காலத்தில் 

ரங்கனாயக சுவாமிக்கு தேர் கட்டி முடிந்தது . தேர் 
தருமம்- சகை 
1377 

உச்சவமும் பண்ணிவைத்தான் . அதின் பிறகு சகை 

வருஷம் 1377 தாது வருஷம் சேஷ்ட சுத்த ஏகாதசி 
யிலே லோகித வம்சத்திலே உண்டாயிருக்கிற திம்மண்ண தண்டநாயகர் 
பட்டம் ஸ்திரீ ரங்காயம்மாள் அவன் ஸ்ரீபச்சிமரங்கசுவாமி அங்க 
வைபோகத்துக்கு குருவங்க நாட்டிலே ஒன்னே மடுவு ஸ்தலத்திலே 
ரங்கபுரெமென்கிற கிராமம் சமக்கிரமாய் தருமதானம் பண்ணிக் 
கொடுத்தான் . அந்த திம்மண்ண தண்ட நாயகன் கோவில் நன்றாய் 
கட்டி வைத்து ரங்கசுவாமிக்கு அனேகம் பூமிதானம் பண்ணியிருக் 


கிறான் . 


வீரநரசிங்கராயர் வம்சம் 
ஸ்ரீமச் சந்திர வம்சத்திலே எது வென்கிற இராசா உண்டா 
னான் . அந்த எது வம்சத்திலே அநேக இராசாக்கள் உண்டானார்கள் . 
அநேக வம்சங்கள் உண்டாச்சுதுகள் . அதுகளிலே துளுவ வம்ச 
மென்கிற வம்சத்திலே திம்மராயனென்று வெகு சௌர்யபராபக்கிரமத் 
துடனே வெகு கீர்த்தியுள்ளவனாயிருந்தான் . அவன் துளுவ வம்சத் 
திலே வெகு கீர்த்தியடைந்து உலகத்திலே வெகு பிரசித்தனாயிருக்கிற 
வன் . அவனிடத்திலே புக்கமாசாணி என்று ஒரு பட்ட ஸ்திரீயிடத் 
திலே ஒரு இராசா உண்டானான் . அவனிடத்திலே வெகுநீதி நயகுண 
லக்ஷண -உக்கிர - கெம்பீர - இப்படி அனேக குணங்களுடனே கூட நர 
சிங்கராயனென்று ஒரு இராசா பிறந்தான் . 
நரசிங்கராயர் வித்யாநகரி பட்டணத்திலே நவரத்தின நிர்மிதமா 

யிருக்கிற சிங்காசனத்திலேயிருந்து பட்டாபிஷேகம் 
நரசிங்கராயர் 

பண்ணிக்கொண்டு உத்தண்டனென்கிற மந்திரியுடனே 
பட்டம் -47 

கூட தெலுங்குதேசம் இரக்ஷித்துக்கொண்டு அதுக்கு 


31 


சகல 


மேல் கர்ணாட தேசத்திலேயிருக்கிற பாளையக்காரர் டணாயகர்கள் 
இவர்கள் கப்பம் கொடுக்காதபடியினாலே உத்தண்டனென்கிற மந்திரி 
இராசாவினுடைய உத்தாரத்தின்படிக்கு சதுரங்க சேனைகளுடனே 
கூட கர்னாட தேசத்துக்குப் போய் அவர்களுடனே யுத்தம் பண்ணி 
சீவகியராயனைப் பிடித்து அந்த தேசத்திலே தானே பட்டம் கட்டி 
வைத்து அந்த பாளையக்காரர் கையிலே கப்பம் வாங்கிக் 
கொண்டு மலையாள , கேரளத்திலே விசயராசாவுடனே 
வெகு யுத்தம் பண்ணி செயித்து அனேக திரவியம் வாங்கிக்கொண்டு 
பாண்டியராசாவைச் சிநேகம் பண்ணிக்கொண்டு அவனிடத்திலே 
நின்றும் வெகு சேனைகள் சேர்த்துக்கொண்டு சோள திராவிட 
தேசங்களிலே கப்பம் வாங்கிக்கொண்டு அங்கேநின்றும் உத்தர 
தேசத்துக்குப் போய் கலிங்க வங்காள தேசமட்டுக்கும் போய் அந்த 
தேசத்திலே அந்த ராசாக்கள் வெகு செனங்களுடனே யுத்தத்துக்கு 
வந்தவர்களை செயித்து கெசபதிராசாவை கொன்றுபோட்டு கங்கா 
தர ராசா சேனையுடனே யுத்தத்துக்கு வந்து அவர்களை செயித்து 
அநேக துலுக்கர்களை செயம்பண்ணி வெகு திரவியம் ஆனைகுதிரை 
கள் பிடித்துக்கொண்டு விசயநகரி பட்டணத்துக்கு வந்து இராசா 
நரசிங்கராயரைக் கண்டு 

சமாசாரமும் சொல்லி அப்போ 
நரசிங்கராயர் சந்தோஷப்பட்டு அந்த மந்திரிக்கு விசய உத்தண் 
டேந்திரனென்று பேர் கொடுத்து அவன் கொண்டுவந்த திரவியங்களை 
அநேக தேவாலயங்கள் கட்டி விறு ( ரூபாக்ஷ தேவர் கோயில் 

நன்றாய்க் கட்டி பூதானம் , கோதானம் , கன்னிகா 
நரசிங்க ராயர் 

தானம் முதலான சோடச மகாதானங்கள் பண்ணி 
உலகத்திலே வெகு கீர்த்தியை அடைந்து அப்போ 
ராசாக்களும் இந்த நரசிங்க ராயருக்கு இராசாதிராச இராசபரமேசு 
வரராய மகாராயனென்று பேர் சொல்லி சகலமான பேரும் காணிக் 
கைகள் வைத்துக் கண்டார்கள் . அப்போது மகாராயர் சந்தோஷப் 
பட்டு அவர்களுக்கு வஸ்திர பூஷணங்கள் முதலான வெகுமானம் 
பண்ணி ஹிமசேது மட்டுக்கும் வெகு கீர்த்தியை அடைந்தான் . 

அப்படிப்பட்ட மகாராயனுடைய ஸ்திரீகள் திப்பாக்ஷி , நாகலா 
தேவி . இந்த இரண்டு ஸ்திரீகளிடத்திலே கவுசலை , சுமித்திரை இந்த 
இரண்டு ஸ்திரீகளிடத்திலே ராமலக்ஷ்மணர்கள் உண்டானாப்போலே 
வீரநரசிங்கன் கிருஷ்ணராயனென்று இரண்டு பிள்ளைகள் உண்டானார் 
கள் . வோபாம்பிகா ஸ்திரீயினிடத்திலே கிருஷ்ணன் , ராமனைப்போலே 
ரங்கராயன் அச்சுதராயன் என்று இரண்டு பேர் உண்டானார்கள் . 
இந்த நாலு பேர்களும் வெகு சூராளாய் அனேக வித்தைகள் சம்பா 
தித்து ஆனை குதிரைமேல் சவாரிபண்ணி - இவர்கள் ஒருத்தருக்கு 


சகலமான 


1 


தண்ட நாயக்கர்கள் 


32 


வீர நரசிங்கரா 


ஒருத்தர் மிகவும் சிநேகத்துடனே கூட வளர்ந்தார்கள் . அதின்பிறகு 
சகைவருஷம் 1401 சார்வரிவருஷத்திலே நரசிங்க மகாராயர் 
பரலோகத்தை அடைந்தார் . 
மகாராசாதிராச வீரநரசிங்கராயர் அவர்கள் விசயநகரிப்பட்ட 

ணத்திலே நவரத்தின கசிதமாயிருக்கிற சிங்காசனத் 

திலே பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டது சகை வரு 
யர் பட்டம் -48 

ஷம் 1401 - சார்வரிவருஷத்திலே வீரநரசிங்க மகாராயர் 
தன்னுடைய தம்பிகளுடனே இராச்சியம் வெகுநீதிகளுடனே 
இரக்ஷித்துக்கொண்டு தங்கள் தகப்பன் நரசிங்கமகாராயர் காலத் 
திலே எந்தெந்த தேசங்கள் கப்பம் கொடுத்தார்களோ அந்த தேசங் 
களுக்கு மனிதர்களை அனுப்பிவைத்து கப்பம் கேட்டவிடத்திலே 
திராவிடதேசம் , சோளதேசம் , பாண்டியதேசம் இவர்கள் சிறிது திர 
வியம் கொடுத்து இந்த வீரநரசிங்கராயனை சிநேகம் பண்ணிக்கொண்டு 
போனார்கள் . கர்ணாடகதேசம் , கொங்கதேசம் இரக்ஷிக்கிற உன் ( ம் ) 
மத்தூரு தலைக்காடு முதலான கெடிகளிலேயிருக்கிற பாளையக்காரர் 
கள் கப்பம் கொடுத்தனுப்பி வையாதபடியினாலே வீரநரசிங்கராயர் 
மிகவும் கோபித்துக்கொண்டு அனேக சேனைகள் சேர்மானம் 
பண்ணி ஆனைகள் , குதிரைகள் அனேக செனங்கள் முதலாய தண்டு 
சன்னாகம்பண்ணி தனக்கு தம்பியாயிருக்கிற கிருஷ்ணராயரை விசய 
நகரி பட்டணத்திலே வைத்து தானும் அச்சுதராயர் , ஸ்ரீரங்கராயர் 
இன்னும் அனேக ராசகுமாரர்களுடனே உன்மத்தூருக்கு சமீபத்திலே 
இறங்கிக்கொண்டு நமக்கு முன்னாலே கொடுத்துக்கொண்டு வந்த 
திரவியம் 

கொடுத்தனுப்பி வைத்தால் உங்களை இவ்விடத்திலே 
இராச்சியம் 

இருக்கிரத்துக்கு நிச்சயம் பண்ணிப்போட்டுப் 
போவோம் . கப்பங் கொடுத்தனுப்பிவையாமற் போனால் உங்கள் 
கோட்டைகளை நாம் பிடித்துக்கொண்டு எங்கள் மனுஷர்களை வைத்து 
இராச்சியம் இருப்போமென்று சொல்லி மனிதர்களை அனுப்பி 
வைத்தார் . அப்போது உன் ( ம் ) மத்தூரிலே தியாபராசா என்கிறவன் 
சொல்லியனுப்பி வைத்தவயணம் - நாங்கள் இந்த தேசத்திலே வெகு 
நாளாய் இராச்சியம் இரட்சித்துக்கொண்டு இருந்தோம் . எங்கள் 
வம்சத்திலே யிருக்கிற பேர்களாகட்டும் இந்த தேசங்களிலே கொங் 
கணி வருமம் ராசாக்கள் வெகுநாள் இராச்சிய பரிபாலனம் பண்ணி 
னார்கள் ; அவர்களாகட்டும் வேறேயொரு இராசாக்களுக்கு கப்பம் 
கொடுத்ததில்லை. அப்படியிருக்க உங்கள் தகப்பன் நரசிங்கராயர் 
பலத்தினாலே செயித்து கப்பம் வாங்கிக்கொண்டு போனார் . விவ்காரப் 
பட்டால் உங்களுக்கு நாங்கள் கப்பம் கொடுக்க ஞாயமில்லை . ஆகவே 


1 உம்மத்தூர் 2 கெடித்தலம் - இடையில் தங்கும் தலம் 3 சேர்மானம்.சேகரம் 


33 


அங்கே 


நாங்கள் கப்பம் கொடுத்தனுப்ப மாட்டோமென்று சொல்லி அனுப்பி 
வித்தான் . அதன்பிறகு அந்த சமாசாரம் வீரநரசிங்க ராயர் கேட்டு 
மிகவும் கோபித்துக்கொண்டு அந்தப் பாளையக்காரர்கள் நம்முடைய 
இராச்சியத்திலே பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு இருந்த 
ஹரிஹரராயர் முதலான பேருக்கும் கப்பங் கொடுத்துக்கொண்டு 
வந்திருக்க இப்போதித்தனை விவகாரம் பண்ணவேண்டிய காரியம் 
என்ன இருக்கிறதென்று அந்த உன்மத்தூர் கோட்டையை முற்றுகை 
போட்டு மூன்றுமாதம் மட்டுக்கும் சண்டை செய்தவிடத்திலே அந்தப் 
பாளையக்காரர்கள் 

வெகு 

பலஞ்செய்துகொண்டு இவர்களைக் 
கோட்டைக்கிட்டே சேரவிடாமல் அடித்தார்கள் . அப்போது நரசிங்க 
ராயர் அந்தக் கோட்டையைப் பிடிக்கமாட்டாமல் தண்டு திரும்பி 
ஸ்ரீரங்கப்பட்டணத்துக்கு வந்து முற்றுகை போட்டவிடத்திலே முன் 
னாலே பெரிய நரசிங்கராயர் சீவகிராயனுக்கு பட்டங்கட்டி யிருந்தார் 
கள் . அந்த சீவகிராயன் மகன் வெகு பலத்துடனேகூட ஸ்ரீரங்கப் 
பட்டணம் கோட்டையை கெட்டிபண்ணிக்கொண்டு உன்மத்தூர் 
தலைக்காடு பாளையக்காரருக்கு 

சொல்லியனுப்பிவைத்து 
யிருந்து வெகு சேனைகள் அழைப்பித்து கோட்டையை விட்டு 
வெளியிலே வந்து வீரநரசிங்கராயர் தண்டிலே விழுந்து யுத்தம் 
பண்ணினான் . அப்போது வீரநரசிங்கராயர் கொஞ்சம் அபசெயத்தை 
அடைந்து தண்டு திரும்பி வித்தியாநகரிக்கு வந்து கிருஷ்ணராய 
ருடனே அந்த உன்மத்தூரும் , ஸ்ரீரங்கப்பட்டணமும் வெகு பந்தோ 
பஸ்தா யிருக்கிறபடியினாலே சேனைகள் அதிகமாகச் சேர்த்துக் 
கொண்டு 

( வ ) ஸ்த்துக்கள் வைத்துக்கொண்டு 
தேசத்தைக் கட்டவேண்டுமென்று யோசனை 

யோசனை பண்ணி இராச்சிய 
பரிபாலனம் பண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதன்பிறகு வீரநரசிங்க 
ராயர் அநேக தருமங்கள் பண்ணி துலாதானம் , காலபுருஷ தானம் , 
ஸ்வர்ணமேரு தானம் , அசுவதானம் , கெசதானம் , கோதானம் , 

கன்னிகாதானம் , பிரும்ம பிரதிஷ்டை . தானம் இதுக 
ளெல்லாம் பண்ணி அநேக அன்னதானம் சத்திரங்களிலே போடு 
வித்து பூதானத்திலே பரசுராமனைப் போலே உலகத்திலே கீர்த்தி 
படைந்து , இராசாதிராச இராசபரமேச்வர பிரவுட பிரதாப மகாராய 
ரென்று கிதாபு பிருது அடைந்து சகைவருஷம் 1425 ருத்ரோத்காரி 
வருஷத்திலே வைகுந்தபதத்தை அடைந்தார் . அதற்குமேல் அவர் 
தம்பி கிருஷ்ணராயர் பட்டம் . 
கிருஷ்ணராயர் விசயநகரி பட்டணத்திலே நவரத்தின மயமா 

யிருக்கிற சிம்மாசனத்திலே சகைவருஷம் 1426 ரத்தாக்ஷ 
கிருஷ்னராய 

வருஷம் சைத்திரமாதத்திலே பட்டாபிஷேகம் பண்ணிக் 
மகாராயர் 

கொண்டு தன் தம்பி அச்சுதராயர் ரங்கராயருடனேயும் 
பட்டம் .49 

தன்னுடைய மந்திரி ............. ராச்சியம் அநேகம் 


வேண்டிய 


அந்த 


பூதானம் , 


5 


34 


, 


தருமத்துடனே இரக்ஷித்து கிருஷ்ணமூர்த்தியென்று தங்கசாலை 
போட்டு அதிலே ரங்கநாயகருக்கு ஒரு தருமம் உண்டுபண்ணி அதற்கு 
மேல் விசயநகரி கோட்டை நன்றாய்க் கட்டி பெனுகொண்டை சந்திர 
கிரி இதுமுதலான கோட்டைகளைக் கட்டிவைத்து வெகு செனம் சேர் 
மானம் பண்ணி அனேகம் ஆனைகள் அனேகம் குதிரைகள் இது 
முதலானதும் சேர்மானஞ்செய்து இராச்சியங்கள் கட்ட வேணுமென்று 
திராவிட தேசத்துக்குப் போய் அவ்விடத்திலே காஞ்சி , செஞ்சி , 
வேலூர் முதலான கெடிகள் கைவசம் பண்ணிக்கொண்டு வேலூர் 
கோட்டை வெகு பத்திரமாய்க் கட்டி அதிலே தங்கள் மனுஷிய ராச 
குமாரர்களை வைத்து இராச்சியம் 

தரும நீதியாய் 

இரக்ஷித்துக் 
கொண்டு இருந்தார்கள் . அப்போது கர்னாடகதேச இராசாக்களிலே 
உன்மத்தூரு இராசாக்கள் சிவன சமுத்திரத்தைக் கைவசம் பண்ணி 
அந்த கோட்டை இரண்டுபுறத்திலேயும் காவேரி வருகிறபடியினாலே 
அந்தக் கோட்டையை நன்றாய்க் கட்டி அனேக பீரங்கி முதலான 
ஆயுதங்களினாலேயும் கெட்டிபண்ணி அந்த தியாபராசா ஸ்வர்க் 
கத்தை அடைந்தான் . அதின் பிறகு அவன் மகன் கெங்கராயன் 
அதிலே இராச்சியம் இரக்ஷித்துக்கொண்டு அந்தக் கோட்டையை 
வெகு ஆயுதங்களினாலேயும் அனேக செனங்களினாலேயும் வெகு 
பத்திரம் பண்ணிக்கொண்டு இருந்தார்கள் . அதின்பிறகு ராயகிருஷ்ண 
பாயர் கர்னாடக தேசத்து பாளையக்காரர் இராசாவுடனே யுத்தம் 
பண்ணி செயித்து அந்த தேசம் கட்டிக்கொள்ள வேண்டுமென்று 
பூர்வத்திலே தன்னுடைய தமையனார் வீரநரசிங்கராயர் போய் செய 
மில்லாமல் வந்தபடியினாலேயும் , அவர்கள் கப்பம் கொடுக்காம 

க்கிறபடியினாலேயும் அவர்கள் பேரிலே வெகு கோபத்தை 
அடைந்து ஆனை , குதிரை , பதாதி , பீரங்கி முதலான ஆயுதங்கள் 

பாளையக்காரருடனேயும் கூட புறப்பட்டு கர்னாடகதேசம் 
காவேரி தீரத்திலே பச்சிமரங்கத்துக்குக் கிழக்கே சிவன சமுத்திரக் 
கோட்டையை முத்திகை செய்து , அவனுக்கு சத்துருவாயிருக்கிற 
சிக்கராய்னை சேர்த்துக்கொண்டு இன்னம் சிறிது பாளையக்காரர்க 
ளுடனே கூட பிரேத பருவதம் கெவுருயன் மலை இவ்விடத்திலே 
தண்டிறங்கிக்கொண்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஒத்தினக்கடபை 
காவேரி வழியாய் கோட்டை அல்லா பண்ணினவிடத்திலே அந்த 
கங்கை ராயன் கங்கன் சுக்கியென்கிற காவேரி மடுவிலே விழுந்து 
போனான் . அதின்பிறகு ருஷ்ணராயர் அந்தக் கோட்டையை 
கைவசம் பண்ணிக்கொண்டு அதிலே தங்கள் மனிதர்களை வைத்து 
ஸ்ரீரங்கப்பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணமும் செயம்பண்ணிக் 
கொண்டு ஸ்ரீரங்கப்பட்டணத்திலே " காம்ப கெவுடன் , வீரப்ப கெவுடன் 


வி . 


சிறிது 


1 முற்றுகை . 2 கெம்பே . 


35 


பிரபவ 


சங்கு 


இவர்கள் வசத்திலே சிறிது தேசங்கள் விட்டு சிக்க 
கிருஷ்ண 

ராயன் வசத்திலே சிறிது தேசங்கள் விட்டு அங்கங்கே 
ராயர் 

யிருக்கிற பாளையப்பட்டுகளெல்லாம் செயம்பண்ணி 
அங்கங்கே மனிதரை யேற்படுத்தி பேரீசு திரவியம் ஏற்படுத்தி கர்னாட 
தேசம் கோடி திரவியமென்று கட்டுசெய்து தன்னுடைய தஸ்ததிரத் 
திலே கணக்கு தாக்கல் பண்ணிக்கொண்டு கர்னாடதேசத்துக்குப் 
பெரிய பட்டணமாய் ஸ்ரீரங்கபட்டணத்தை கெட்டிப்பண்ணிக் 
கொண்டு இருந்த சகைவருஷம் 1304 

வருஷத்திலே 
மகாபிருது உண்டுபண்ணி அதிலே கிருஷ்ணராயர் கொடி 
சக்கிரமிருக்கிறதாய் 

கொடி 

போட்டு அங்கே இருந்து 
புறப்பட்டு குடகு , மலையாளம் , கேரளம் , இவையெல்லாம் ஒருபுறமாய் 
செயித்து கப்பம் நிகுதிப் பண்ணிக்கொண்டு பாண்டியதேசம் சோள 
தேசமும் கைவசம் பண்ணிக்கொண்டு அங்கேயிருந்து விசயநகரி பட்ட 
ணத்துக்கு வந்து அங்கே அநேக சேனைகள் , அநேக பாளையக்காரர் 
கள் , அநேக குதிரைகள் , மருந்து குண்டுகள் , ஆயுதங்களுடனேயும் 
இரண்டாஞ் சமுத்திரம் போலே தண்டுபுறப்பட்டு உத்தரதேசத்துக்குப் 
போய் கலிங்கதேசத்து இராசாவை சினேகம் பண்ணிக்கொண்டு , 
அவனையும் அழைத்துக்கொண்டு இந்துதேச வழியாய் குச்சரதேசம் , 
மகததேசம் இன்னும் அனேகதேசம் செயம்பண்ணி கப்பம் வாங்கிக் 
கொண்டு அநேக துலுக்கர்களை செயித்துத் திரும்பி வித்யாநகரி பட்ட 
ணத்துக்கு வந்து நவரத்தின மயமாயிருக்கிற சிம்மாசனத்திலே யிருந்து 
கொண்டு எது குலோத்பவ ராசமார்த்தாண்ட ராசகெம்பீர மகாராச 
பூசித கிருஷ்ணமகாராயர் என்று வெகு கீர்த்தியை அடைந்து 
ஹிம , சேது மட்டுக்கும் வெகு கீர்த்தியை யடைந்து 

யடைந்து சதாசிவ 
ராயனென்கிற சேனாதிபதியுடனே கூட இராச்சியம் இரக்ஷித்துக் 
கொண்டு வெகு தருமங்கள் பண்ணினார் . மேரு சுவர்ணதானம் முத 
லான சோடச மகாதானம் பண்ணின சகை வருஷம் ... ..1400 , 
வைகுண்டத்தை அடைந்தார் . 
சகைவருஷம் 1429 வருஷத்திலே ஸ்ரீரங்கபட்டிணம் அரிகரராச 

ஐயன் கிருஷ்ணராசர் அப்பணையினாலே ஸ்ரீபச்சிமரெங்க 
கிருஷ்ண 

சுவாமிக்கு பூமிதானம் பண்ணின வயணம் சகைவருஷம் 
ராயர் 
தருமம் 

1445 - பார்த்திப வருஷம் மாகசுத்த பௌர்ணமி சந்திர 
கிரஹண 

புண்ணியகாலத்திலே ஸ்ரீ கிருஷ்ணராயர் 
கள் துங்கபத்திரா தீரத்திலே விரூபாக்ஷசுவாமி கோவில் சமீபத் 
திலே உதையகிரியிலே கிருஷ்ணசுவாமி பூசை நைவேதனம் உச்சவத் 
துக்கு வேதமூர்த்தி திருமலை தாதாசாரி பவுத்திரன் தாதாசாரியாருக்கு 


அவர்க 


1 நியதி. 


இங்கு சகம் தப்பாயிருக்கிறது விசாரிக்க வேண்டுமென்று தெலுங்கு பாஷையில் எழுதியிருக்கிறது . 


36 


புத்திரன் இம்மடி தாதாசாரியாருக்கு அந்த பட்டணத்திலேயிருக்கிற 
முப்பத்தேழு கோத்திரம் கம்மவாருகூட வருஷம் ஒன்றுக்கு வீடு ஒன் 
றுக்கு ஒரு விராகன் விழுக்காடு கொடுக்கிறதாய் திட்டம் பண்ணி கலி 
யாணம் பண்ணுகிற சனங்கள் பெண்ணுக்கு ஒரு பணம் பிள்ளைக்கு 
ஒரு பணம் இந்தப்படி இந்த சனங்கள் கையிலே வாங்கிக்கொள்ளவு 
மென்று சாசனம் பண்ணிக்கொடுத்தான் . 
கிருஷ்ணராயர் ஆண்ட வருஷம் 37. அதுக்குமேல் கிருஷ்ண 

ராயர் தம்பி அச்சுதராயர் விசயநகரி சிம்மாசனத்திலே 
அச்சுதராயர் 

யிருந்துகொண்டு திராவிட , ஆந்திர , கர்னாடகதேசம் இர 
பட்டம் .50 

க்ஷித்துக்கொண்டு சென்னப்பண்ணனென்கிற சேனாதி 
பதியுடனே ரங்கராயர் முதல் சகல ராயர்களுடனே இராச்சியம் தரு 
மத்துடனே இரக்ஷித்து, திராவிட , ஆந்திர , கர்னாடகதேசம் இரக்ஷித் 
துக்கொண்டு வெகு சேனைகளுடனே சந்திரகிரி , பெனுகொண்டை , 
வேலூர் இந்தக் கோட்டையை இரக்ஷித்துக்கொண்டு வெகு தருமம் 
பண்ணி வீரநரசிங்கராயர் , கிருஷ்ணராயர் இவர்களைக் காட்டிலும் 
அதிகமாய் தேவபிராமணாள் பத்தி உண்டாய் சகல சாதியினிடத்திலே 
யும் தயவு செய்து பச்சிமரங்கஸ்வாமிக்கு அநேக திரவியம் செல 
வழித்து ரதோச்சவாதிகள் பண்ணிவைத்து சகைவருஷம் 1480 u 
மேல் சித்தார்த்தி வருஷத்திலே ரங்கநாயகர் பதத்தை அடைந்தான் . 
ஆண்ட வருஷம் 18 . 
அதின்பிறகு கிருஷ்ண ராயன் மகன் ராமராயன் விசயநகரி 

பட்டணத்திலே நவரத்தின சிம்மாசனத்திலே பட்டாபி 
ராமராயன் 

ஷேகம் பண்ணிக்கொண்டு தம்பி திம்மராயனுடனேகூட 
பட்டம் -51 
சகை -14811 வும் , சேனாதிபதி சதாசிவராயனுடனே கூடவும் திராவிட, 

ஆந்திர , கர்னாடகதேசம் இரக்ஷித்துக்கொண்டு உத்தர 
தேசம் செயம் பண்ணவேணுமென்று அனேக பலங்களுடனே வெகு 
சேனை சேர்த்துக்கொண்டு உத்தரதேசத்துக்குப்போய் அங்கேயிருக் 
கிற துலுக்கர்களுடனே சண்டைபண்ணி செயம்பண்ணிக்கொண்டு 
திரும்பி வித்யாநகரி பட்டணத்துக்கு வந்து தனக்கு சமானம் ஒருத் 
தருமில்லையென்று 

இரக்ஷித்துக்கொண்டிருந்தான் . 
அதின்பிறகு வடதேசத்திலேயிருக்கிற துலுக்கர்கள் வெகு சேனைகள் 
சேர்த்துக்கொண்டு விசயநகரி பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு வரு 
கிறார்களெ று சமாசாரம் கேட்டு ராமராயன் சகல சேனைகளுடனே 
கூட யுத்தத்துக்கு எதிரே போய் யுத்தஞ்செய்தவிடத்திலே அந்த 
துலுக்கர் சேனை மிகவும் அதிகமாய் வந்தபடியினாலே செயமில்லாமல் 
ஆனைகுந்திக்கு வந்து அங்கே சிறிது செனங்களை வைத்து அதுக்கு 


இராச்சியம் 


1 மருமகன் . 


37 


சகல 


வஸ்து 


பெனு 


அதின் பி 


மேல் 

முதலானதும் எடுத்துக்கொண்டு 
கொண்டைக்கு வந்து கோட்டையை கெட்டிபண்ணிக்கொண்டிருந் 
தார் . அப்போது ராமராயருக்கும் துலுக்கர்களுக்கும் ராசியாய் 
னை குந்தியை 

துலுக்கர் 

கட்டிக்கொண்டு சிறிது தேசம் 
கைவசம் பண்ணிக்கொண்டிருந்தார்கள் . ராமராயர் 

பெனு 
கொண்டையிலே தானேயிருந்துகொண்டு இராச்சியம் இரக்ஷித்துக் 
கொண்டிருந்தார் . அவருக்கு ஸ்ரீரங்கராயர் , ராமராயர் , வெங்கிடபதி 
ராயர் மூணு பிள்ளைகள் உண்டானார்கள். அதின்பிறகு ராமராயன் 
ஸ்வர்க்கத்தை அடைந்தார் . சகை வருஷம் 1494. ஆண்டவருஷம் 15 . 

றகு ஸ்ரீரங்கராயன் பெனுகொண்டையிலே பட்டாபி 

ஷேகம் பண்ணிக்கொண்டது சகை வருஷம் 1496 யுவ 
ஸ்ரீரங்கராயன் 

வருஷத்தில் ராசாதிராச ஸ்ரீரங்கராயரென்று கீர்த்தியை 
பட்டம் -52 

அடைந்து அவன் தம்பி ராமராயனை ஸ்ரீரங்கபட்டணத் 
திலே வைத்து தம்பி வெங்கிடபதிராயனை சந்திரகிரியிலே வைத்து 
இராச்சியம் வெகுநீதியுடனே இரக்ஷித்து அனேக தருமங்கள் பண்ணி 
யிருக்கிற காலத்திலே ஸ்ரீரங்கப்பட்டணத்திலே யிருந்த ராமராயன் 
காலதர்மத்தை அடைந்தான் . அப்போது ஸ்ரீரங்கபட்டணம் காம்ப 
கெவுடன் , வீரப்ப கெவுடன் இந்த இரண்டு பேரும் ஸ்ரீரங்கப்பட்டிணம் 
கெட்டி பண்ணிக்கொண்டு பெனுகொண்டையில் ஸ்ரீ ரங்கராயனுக்கு 
கப்பம் அனுப்பி வைத்துக்கொண்டிருந்தார்கள் . அப்போது சிக்க 
ராயப்பட்டணம் பாளையக்காரன் சிக்கராயன் என்கிறவன் வெகுசனம் 
சேர்த்துக்கொண்டு ஸ்ரீரங்கபட்டணம் அல்லா செய்து அந்தக் கோட் 
டையை கைவசம் செய்துகொண்டு அதைச் சேர்ந்த தேசங்களையும் 
கட்டிக்கொண்டிருந்தான் . அந்த சமாசாரம் ஸ்ரீரங்க நாயர் கேட்டு 
முன்னாலே ஸ்ரீரங்கபட்டணத்திலே யிருந்த ராமராயர் 

மகன் 
திருமலை ராயனை அழைத்து ஸ்ரீ ரங்கப்பட்ட ணத்திலே 
யிருந்து இராச்சியம் இருக்கச் சொன்னார் . அந்தப்படி 
திருமலைராயர் மட்டி வெங்கிடையனை தளவாயாக வைத்துக்கொண்டு 
அனேகம் சேனைகளுடனே ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்தவிடத்திலே 
இந்த பட்டணத்து ராசா மகன் வந்தானென்று சிக்கராயன் அவர் 
கள் வசம் கோட்டையை விட்டுவிட்டான் . அப்போது திருமலைராயன் 
ஸ்ரீரங்கபட்டணத்திலே யிருந்து தேசம் கைவசம் பண்ணிக் 
கொண்டான் . 
திருமலைராயர் ஸ்ரீரங்கபட்டணத்திலே சகை 1506 பார்திப 

வருஷத்திலே நவரத்தின நிர்மிதமாயிருக்கிற சிம்மா 
திருமலை ராயர் 

சனத்திலே பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு மட்டி 
பட்டம் , 53 

வெங்கிடையனென்கிற தளவாயுடனே கூட கர்னாடக 
சகை 1506 
ராச்சியமெல்லாம் 

கைவசம் 

பண்ணிக்கொண்டு ஸ்ரீ 


1 கெம்பே . 


38 


சகல 


ரங்க நாயகருக்கு அநேக பூமி விட்டு கோவில்கள் பழுதுபார்த்து 
தருமங்கள் முன்னாலே ராயர் நாளிலே நடந்தபடி நடப்பித்து இராச 
ராசாவென்று கீர்த்தியை அடைந்திருந்தான் . அப்போது சகை 1512 
கரவருஷத்திலே பெனுகொண்டையிலே யிருந்த ஸ்ரீ ரங்கராயன் 
ஸ்வர்க்கத்தை அடைந்தபிறகு அவன் மகன் வெங்கிடபதி ராயனுக்கு 
பெனுகொண்டையிலே பட்டாபிஷேகமாய் அந்த ராச்சியம் அவன் 
இரக்ஷித்தான் . ஸ்ரீ ரங்கராயன் தம்பி வெங்கடபதி ராயன் சந்திர 
கிரியிலே இரக்ஷித்துக்கொண்டிருந்தான் . இப்படி இருக்கச்சே 
மதுரை வீரப்ப நாயகன் தன்னுடைய 

பலத்துடனே 
ஸ்ரீரங்கப்பட்டணத்துக்கு வருகிறானென்ற சமாசாரம் திருமலை 
ராயன் கேட்டு தன்னுடைய தளவாய் வெங்கிடபதியையனுடனே கூட 
சகல பலமும் அழைத்துக்கொண்டு எதிரே பழனிக்குச் சமீசத்திலே 
யிறங்கி அவர்களுடனே வெகுயுத்தம்பண்ணி செயித்து மதுரையான் 
அப்செயத்துடனே பின்னடைந்து போனதினாலே தளவாய் வெங்கிட 
பதியையன் இராசாவையும் அழைத்துக்கொண்டு தொடர்ந்துபோய் 
மதுரை சீமையெல்லாம் கொள்ளைபண்ணினவிடத்திலே மதுரைவீரப்ப 
னாயகன் வெங்கிடபதிராயனுக்கு அநேக திரவியங் கொடுத்தான் . 
அதனாலே சந்தோஷப்பட்டு, வெங்கிடபதிராயன் வஞ்சனை உபாயத்தி 
னாலே திருமலைராயனை அவர்கள் கையிலே சிக்கப்பண்ணி தான் சகல 
பலத்துடனேகூட ஸ்ரீரங்கப்பட்டணத்துக்கு 

வந்து 

இராச்சியம் 
இரக்ஷித்துக்கொண்டிருந்தான் . அதன்பிறகு திருமலைராயன் அவர்க 
ளிடத்திலே நின்றும் விடுதலைசெய்துகொண்டு ஸ்ரீரங்கபட்டணத்துக்கு 
வந்தவிடத்திலே வெங்கிடையன் அவனைப் பட்டணத்திலே வரவிடாமல் 
துரத்திவிட்டான் . அப்போது திருமலைராயன் மாலிங்கைகேசரை 
என் கிற கிராமத்திலே போயிருந்தான் . அப்போது சமஸ்த பாளையக் 
காரர்கள் வெங்கிடபதியையன் பேச்சைக் கேட்டுக்கொண்டு திருமலை 
ராயன் ஆகாதென்று தங்களுடைய பலத்துடனே கூட கேசரை யென் 
கிற கிராமத்திலே வந்து முத்திகை போட்டவிடத்திலே மைசூர் ராசா 
தன்னுடைய பலத்துடனே கேசரைக்கு வந்து அந்தப் பாளையக்கார 
ருடனே யுத்தம்பண்ணி அவர்களை முறியடித்து அங்கேயிருந்தபடியி 
னாலே ஸ்ரீரங்கபட்டணத்துக்கு வந்து வெங்கிடபதியையன் கொஞ்ச 
பலத் துடனே யிருந்த கோட்டையில் வஞ்சனையாய் உபாயத்தினாலே 
சனங்கள் உள்ளே வந்து , அதுக்குமேல் ராசா உடைய 

யரும் 
உள்ளே வந்து கோட்டை கைவசம்பண்ணிக்கொண்டார் . 
வருஷம் 1531 சௌமிய வருஷம் மைசூர் இராசாக்கள் வம்சத்தில் ராச 
உடையார் வம்சமாச்சுது. 


சிறிது 


சகை 


1 ராச உடையார் முதல் மைசூர் வம்ச அரசன். 


